Project Madurai | 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 
ஆழ்வார்‌ பாசுரங்கள்‌ - மூலம்‌ - பாகம்‌ 3 


(மூன்றாம்‌ ஆயிரம்‌ பாசுரங்கள்‌) 


Nalayira Divya Prabhandam 
Pasurams by Seven Azhvars, 
Part 3 (pasurams 2082 - 2790) 


Acknowledgements: 

We thank Profs. Kausalya Hart and George Hart for providing a soft copy of this work and for the 
permission to publish this work as part of Project Madurai e-text collections. Our thanks also go 
to Tamil Virtual Academy for providing a soft copy of the Tamil version, so that this can 
accompany the English Translation. 


Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland. 


© Project Madurai, 1998-2018. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 

http://www. projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தம்‌ 
ஆழ்வார்‌ பாசுரங்கள்‌ மூன்றாம்‌ ஆயிரம்‌ 


உள்ளடக்கம்‌ 
13. பொய்கையாழ்வார்‌ அருளிச்செய்த முதல்‌ திருவந்தாதி (2082-2181) 
14. பூதத்தாழ்வார்‌ அருளிச்செய்த இரண்டாம்‌ திருவந்தாதி (2182-2281) 
15. பேயாழ்வார்‌ அருளிச்செய்த மூன்றாம்‌ திருவந்தாதி (2282-2381) 
16. திருமழிசையாழ்வார்‌ அருளிச்செய்த நான்முகன்‌ திருவந்தாதி (2382-2477) 
17. நம்மாழ்வார்‌ அருளிச்செய்த திருவிருத்தம்‌ (2478-2577) 
18. நம்மாழ்வார்‌ அருளிச்செய்த திருவாசிரியம்‌ (2578-2584) 
19. நம்மாழ்வார்‌ அருளிச்செய்த பெரிய திருவந்தாதி (2585-2671) 
20. திருமங்கையாழ்வார்‌ அருளிச்செய்த திருவெழுகூற்றிருக்கை (2672) 
21. திருமங்கையாழ்வார்‌ அருளிச்செய்த சிறிய திருமடல்‌ (2673-2712) 
22. திருமங்கையாழ்வார்‌ அருளிச்செய்த பெரிய திருமடல்‌ (2713-2790) 


மூன்றாம்‌ ஆயிரம்‌ இயற்பா 
13. பொய்கை ஆழ்வார்‌ - முதல்‌ திருவந்தாதி (2082-2181) 


2082 வையம்‌ தகளியா வார்‌ கடலே நெய்‌ ஆக 

வெய்ய கதிரோன்‌ விளக்கு ஆக செய்ய 

சுடர்‌-ஆழியான்‌ அடிக்கே சூட்டினென்‌ சொல்‌-மாலை- 

இடர்‌-ஆழி நீங்குகவே என்று (1) 


2083 என்று கடல்‌ கடைந்தது? எவ்‌ உலகம்‌ நீர்‌ ஏற்றது?- 

ஒன்றும்‌ அதனை உணரேன்‌ நான்‌ அன்று அது- 

அடைத்து உடைத்து கண்படுத்த ஆழி இது-நீ 

படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்த பார்‌ (2) 


2084 பார்‌ அளவும்‌ ஓர்‌ அடி வைத்து ஓர்‌ அடியும்‌ பார்‌ உடுத்த 
நீர்‌ அளவும்‌ செல்ல நிமிர்ந்ததே சூர்‌ உருவின்‌ 
பேய்‌ அளவு கண்ட பெருமான்‌ அறிகிலேன்‌- 


நீ அளவு கண்ட நெறி (3) 


2085 நெறி வாசல்‌ தானேயாய்‌ நின்றானை ஜந்து 

பொறி வாசல்‌ போர்க்‌ கதவம்‌ சாத்தி அறிவானாம்‌- 
ஆல மர நீழல்‌ அறம்‌ நால்வர்க்கு அன்று உரைத்த 

ஆலம்‌ அமர்‌ கண்டத்து அரன்‌ 


2086 அரன்‌ நாரணன்‌ நாமம்‌ ஆன்விடை புள்‌ ஊர்தி 
உரை நூல்‌ மறை உறையும்‌ கோயில்‌ வரை நீர்‌ 
கருமம்‌ அழிப்பு அளிப்பு கையது வேல்‌ நேமி 
உருவம்‌ எரி கார்‌ மேனி ஒன்று 


2087 ஒன்றும்‌ மறந்தறியேன்‌ ஓத நீர்‌ வண்ணனை நான்‌ 
இன்று மறப்பனோ ஏழைகாள்‌? அன்று 
௧௬-அரங்கத்துள்‌ கிடந்து கைதொழுதேன்‌ கண்டேன்‌- 


திருவரங்கம்‌ மேயான்‌ திசை 


2088 திசையும்‌ திசை உறு தெய்வமும்‌ தெய்வத்து 
இசையும்‌ கருமங்கள்‌ எல்லாம்‌-அசைவு இல்‌ சீர்க்‌ 
கண்ணன்‌ நெடு மால்‌ கடல்‌ கடைந்த கார்‌ ஓத 


வண்ணன்‌ படைத்த மயக்கு 


2089 மயங்க வலம்புரி வாய்‌ வைத்து வானத்து 
இயங்கும்‌ எறி கதிரோன்‌-தன்னை முயங்கு அமருள்‌ 
தேர்‌ ஆழியால்‌ மறைத்தது என்‌ நீ திருமாலே!- 
போர்‌ ஆழிக்‌ கையால்‌ பொருது? 


2090 பொரு கோட்டு ஓர்‌ ஏனமாய்ப்‌ புக்கு இடந்தாய்க்கு அன்று 
உன்‌ஒரு கோட்டின்‌ மேல்‌ கிடந்தது அன்றே-விரி தோட்ட 
சேவடியை நீட்டி திசை நடுங்க விண்‌ துளங்க 

மா வடிவின்‌ நீ அளந்த மண்‌ 


2091 மண்ணும்‌ மலையும்‌ மறி கடலும்‌ மாருதமும்‌ 
விண்ணும்‌ விழுங்கியது மெய்‌ என்பர்‌ எண்ணில்‌ 
அலகு அளவு கண்ட சீர்‌ ஆழியாய்க்கு அன்று இவ்‌ 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


உலகு அளவும்‌ உண்டோ உன்‌ வாய்‌? (10) 


2092 வாய்‌ அவனை அல்லது வாழ்த்தாது கை உலகம்‌ 
தாயவனை அல்லது தாம்‌ தொழா பேய்‌ முலை நஞ்சு 
ஊண்‌ ஆக உண்டான்‌ உருவொடு பேர்‌ அல்லால்‌- 


காணா கண்‌ கேளா செவி (11) 


2093 செவி வாய்‌ கண்‌ மூக்கு உடல்‌ என்று ஐம்புலனும்‌ செந்தீ 

புவி கால்‌ நீர்‌ விண்‌ பூதம்‌ ஐந்தும்‌ அவியாத 

ஞானமும்‌ வேள்வியும்‌ நல்லறமும்‌ என்பரே- 

ஏனமாய்‌ நின்றாற்கு இயல்வு (12) 


2094 இயல்வு ஆக ஈன்‌ துழாயான்‌ அடிக்கே செல்ல 

முயல்வார்‌ இயல்‌ அமரர்‌ முன்னம்‌ இயல்வு ஆக 

நீதியால்‌ ஓதி நியமங்களால்‌ பரவ 

ஆதியாய்‌ நின்றார்‌ அவர்‌ (13) 


2095 அவர்‌ அவர்‌ தாம்‌ தாம்‌ அறிந்தவாறு ஏத்தி 

இவர்‌ இவர்‌ எம்‌ பெருமான்‌ என்று சுவர்மிசைச்‌ 

சார்த்தியும்‌ வைத்தும்‌ தொழுவர்‌ உலகு அளந்த 

மூர்த்தி உருவே முதல்‌ (14) 


2096 முதல்‌ ஆவார்‌ மூவரே அம்‌ மூவருள்ளும்‌ 
முதல்‌ ஆவான்‌ மூரி நீர்‌ வண்ணன்‌ முதல்‌ ஆய 
நல்லான்‌ அருள்‌ அல்லால்‌ நாம நீர்‌ வையகத்துப்‌ 


பல்லார்‌ அருளும்‌ பழுது (15) 


2097 பழுதே பல பகலும்‌ போயின என்று அஞ்சி 
அழுதேன்‌ அரவு-அணைமேல்‌ கண்டு தொழுதேன்‌- 
கடல்‌ ஓதம்‌ கால்‌ அலைப்பக்‌ கண்வளரும்‌ செங்கண்‌ 


அடல்‌ ஓத வண்ணர்‌ அடி (16) 


2098 அடியும்‌ படி கடப்ப தோள்‌ திசைமேல்‌ செல்ல 
முடியும்‌ விசும்பு அளந்தது என்பர்‌ வடி உகிரால்‌ 


ஈர்ந்தான்‌ இரணியனது ஆகம்‌ இரும்‌ சிறைப்‌ புள்‌ 
ஊர்ந்தான்‌ உலகு அளந்த நான்று (17) 


2099 நான்ற முலைத்தலை நஞ்சு உண்டு உறி வெண்ணெய்‌ 
தோன்ற உண்டான்‌ வென்றி சூழ்‌ களிற்றை ஊன்றிப்‌ 
பொருது உடைவு கண்டானும்‌ புள்வாய்‌ கீண்டானும்‌- 


மருது இடை போய்‌ மண்‌ அளந்த மால்‌ (18) 


2100 மாலும்‌ கருங்‌ கடலே என்‌ நோற்றாய்‌ வையகம்‌ உண்டு 
ஆலின்‌ இலைத்‌ துயின்ற ஆழியான்‌ கோலக்‌ 
௧௬ மேனிச்‌ செங்கண்‌ மால்‌ கண்படையுள்‌ என்றும்‌ 


திருமேனி நீ தீண்டப்பெற்று? (19) 


2101 பெற்றார்‌ தளை கழலப்‌ பேர்ந்து ஓர்‌ குறள்‌ உருவாய்‌ 
செற்றார்‌ படி கடந்த செங்கண்‌ மால்‌ நல்‌ தா- 
மரைமலர்ச்‌ சேவடியை வானவர்‌ கை கூப்பி 


நிரை மலர்‌ கொண்டு ஏத்துவரால்‌ நின்று (20) 


2102 நின்று நிலம்‌ அங்கை நீர்‌ ஏற்று மூவடியால்‌ 
சென்று திசை அளந்த செங்கண்‌ மாற்கு என்றும்‌ 
படை ஆழி புள்‌ ஊர்தி பாம்பு-அணையான்‌ பாதம்‌ 


அடை ஆழி நெஞ்சே அறி (21) 


2103 அறியும்‌ உலகு எல்லாம்‌ யானேயும்‌ அல்லேன்‌- 
பொறி கொள்‌ சிறை உவணம்‌ ஊர்ந்தாய்‌ வெறி கமழும்‌ 
காம்பு ஏய்‌ மென்தோளி கடை வெண்ணெய்‌ உண்டாயைத்‌ 


தாம்பே கொண்டு ஆர்த்த தழும்பு (22) 


2104 தழும்பு இருந்த சார்ங்க நாண்‌ தோய்ந்தவாம்‌ அங்கை 


தழும்பு இருந்த தாள்‌ சகடம்‌ சாடி தழும்பு இருந்த- 
பூங்கோதையாள்‌ வெருவ பொன்‌ பெயரோன்‌ மார்பு இடந்த 


வீங்கு ஓத வண்ணர்‌ விரல்‌ (23) 


2105 விரலோடு வாய்‌ தோய்ந்த வெண்ணெய்‌ கண்டு ஆய்ச்சி 


உரலோடு உறப்‌ பிணித்த நான்று குரல்‌ ஓவாது 
ஏங்கி நினைந்து அயலார்‌ காண இருந்திலையே? 
ஓங்கு ஓத வண்ணா உரை (24) 


2106 உரை மேற்கொண்டு என்‌ உள்ளம்‌ ஓவாது எப்போதும்‌ 
வரைமேல்‌ மரகதமே போலத்‌ திரைமேல்‌ 
கிடந்தானை கீண்டானை கேழலாய்ப்‌ பூமி 


இடந்தானை ஏத்தி எழும்‌ (25) 


2107 எழுவார்‌ விடைகொள்வார்‌ ஈன்‌ துழாயானை 
வழுவாவகை நினைந்து வைகல்‌ தொழுவார்‌ 
வினைச்‌ சுடரை நந்துவிக்கும்‌ வேங்கடமே - வானோர்‌ 


மனச்‌ சுடரைத்‌ தூண்டும்‌ மலை (26) 


2108 மலையால்‌ குடை கவித்து மா வாய்‌ பிளந்து 

சிலையால்‌ மராமரம்‌ ஏழ்‌ செற்று கொலை யானைப்‌ 

போர்க்‌ கோடு ஒசித்தனவும்‌ பூங்‌ குருந்தம்‌ சாய்த்தனவும்‌- 

கார்க்‌ கோடு பற்றியான்‌ கை (27) 


2109 கைய வலம்புரியும்‌ நேமியும்‌ கார்‌ வண்ணத்து 
ஐய மலர்மகள்‌ நின்‌ ஆகத்தாள்‌ செய்ய 
மறையான்‌ நின்‌ உந்தியான்‌ மா மதிள்‌ மூன்று எய்த 


இறையான்‌ நின்‌ ஆகத்து இறை (28) 


2110 இறையும்‌ நிலனும்‌ இரு விசும்பும்‌ காற்றும்‌ 


அறை புனலும்‌ செந்தீயும்‌ ஆவான்‌ பிறை மருப்பின்‌ 
பைங்கண்‌ மால்‌ யானை படு துயரம்‌ காத்து அளித்த 


செங்கண்‌ மால்‌ கண்டாய்‌ தெளி (29) 


2111 தெளிது ஆக உள்ளத்தைச்‌ செந்நிறீஇ ஞானத்து 

எளிது ஆக நன்கு உணர்வார்‌ சிந்தை எளிது ஆகத்‌ 

தாய்‌ நாடு கன்றே போல்‌ தண்‌ துழாயான்‌ அடிக்கே 

போய்‌ நாடிக்கொள்ளும்‌-புரிந்து (30) 


2112 புரி ஒரு கை பற்றி ஓர்‌ பொன்‌ ஆழி ஏந்தி 
அரி உருவும்‌ ஆள்‌ உருவும்‌ ஆகி எரி உருவ 
வண்ணத்தான்‌ மார்பு இடந்த மால்‌ அடியை அல்லால்‌ மற்று 


எண்ணத்தான்‌ ஆமோ இமை? 


2113 இமையாத கண்ணால்‌ இருள்‌ அகல நோக்கி 
அமையாப்‌ பொறி புலன்கள்‌ ஐந்தும்‌ நமையாமல்‌ 
ஆகத்து அணைப்பார்‌ அணைவரே-ஆயிர வாய்‌ 


நாகத்து அணையான்‌ நகர்‌ 


2114 நகரம்‌ அருள்புரிந்து நான்முகற்குப்‌ பூமேல்‌ 
பகர மறை பயந்த பண்பன்‌ பெயரினையே 
புந்தியால்‌ சிந்தியாது ஓதி உரு எண்ணும்‌ 
அந்தியால்‌ ஆம்‌ பயன்‌ அங்கு என்‌? 


2115 என்‌ ஒருவர்‌ மெய்‌ என்பர்‌ ஏழ்‌ உலகு உண்டு ஆல்‌ இலையில்‌ 


முன்‌ ஒருவன்‌ ஆய முகில்‌ வண்ணா நின்‌ உருகிப்‌ 
பேய்த்‌ தாய்‌ முலை தந்தாள்‌ பேர்ந்திலளால்‌ பேர்‌ அமர்க்‌ கண்‌ 
ஆய்த்‌ தாய்‌ முலை தந்த ஆறு? 


2116 ஆறிய அன்பு இல்‌ அடியார்‌ தம்‌ ஆர்வத்தால்‌ 
கூறிய குற்றமாக்‌ கொள்ளல்‌ நீ தேறி 

நெடியோய்‌ அடி அடைதற்கு அன்றே-ஈர்‌-ஐந்து 
முடியான்‌ படைத்த முரண்‌? 


2117 முரணை வலி தொலைதற்கு ஆம்‌ என்றே முன்னம்‌ 
தரணி தனது ஆகத்தானே இரணியனைப்‌ 
புண்‌ நிரந்த வள்‌ உகிர்‌ ஆர்‌ பொன்‌ ஆழிக்‌ கையால்‌ நீ 


மண்‌ இரந்து கொண்ட வகை? 


2118 வகை அறு நுண்‌ கேள்வி வாய்வார்கள்‌ நாளும்‌ 
புகை விளக்கும்‌ பூம்‌ புனலும்‌ ஏந்தி திசைதிசையின்‌ 
வேதியர்கள்‌ சென்று இறைஞ்சும்‌ வேங்கடமே வெண்‌ சங்கம்‌ 


ஊதிய வாய்‌ மால்‌ உகந்த ஊர்‌ 


(31) 


(32) 


(33) 


(34) 


(35) 


(36) 


(37) 


2119 ஊரும்‌ வரி அரவம்‌ ஒண்‌ குறவர்‌ மால்‌ யானை 
பேர எறிந்த பெரு மணியைக்‌ கார்‌ உடைய 
மின்‌ என்று புற்று அடையும்‌ வேங்கடமே மேல சுரர்‌ 


எம்‌ என்னும்‌ மாலது இடம்‌ 


2120 இடந்தது பூமி எடுத்தது குன்றம்‌ 


கடந்தது கஞ்சனை முன்‌ அஞ்ச கிடந்ததுவும்‌ 
நீர்‌ ஓத மா கடலே நின்றதுவும்‌ வேங்கடமே- 


பேர்‌ ஓத வண்ணர்‌ பெரிது 


2122 பெரு வில்‌ பகழிக்‌ குறவர்‌ கைச்‌ செந்தீ 
வெருவிப்‌ புனம்‌ துறந்த வேழம்‌ இரு விசும்பில்‌ 

மீன்‌ வீழக்‌ கண்டு அஞ்சும்‌ வேங்கடமே மேல்‌ அசுரர்‌- 
கோன்‌ வீழக்‌ கண்டு உகந்தான்‌ குன்று 


2122 குன்று அனைய குற்றம்‌ செயினும்‌ குணம்‌ கொள்ளும்‌ 
இன்று முதலாக என்‌ நெஞ்சே என்றும்‌ 

புறன்‌ உரையே ஆயினும்‌ பொன்‌ ஆழிக்‌ கையான்‌ 

திறன்‌ உரையே சிந்தித்திரு 


2123 திருமகளும்‌ மண்மகளும்‌ ஆய்மகளும்‌ சேர்ந்தால்‌ 
திருமகட்கே தீர்ந்தவாறு என்கொல்‌-திருமகள்மேல்‌ 
பால்‌ ஓதம்‌ சிந்தப்‌ பட நாகணைக்‌ கிடந்த 


மால்‌ ஓத வண்ணர்‌ மனம்‌? 


2124 மன மாசு தீரும்‌ அரு வினையும்‌ சாரா 
தனம்‌ ஆய தானே கைகூடும்‌ புனம்‌ மேய 

பூந்‌ துழாயான்‌ அடிக்கே போதொடு நீர்‌ ஏந்தி 
தம்‌ தொழாநிற்பார்‌ தமர்‌ 


2125 தமர்‌ உகந்தது எவ்‌ உருவம்‌ அவ்‌ உருவம்‌ தானே 
தமர்‌ உகந்தது எப்‌ பேர்‌ மற்று அப்‌ பேர்‌ தமர்‌ உகந்து 
எவ்‌ வண்ணம்‌ சிந்தித்து இமையாது இருப்பரே 


(38) 


(39) 


(40) 


(41) 


(42) 


(43) 


அவ்‌ வண்ணம்‌-ஆழியான்‌ ஆம்‌ 


2126 ஆமே அமரர்க்கு அறிய? அது நிற்க 
நாமே அறிகிற்போம்‌ நல்‌ நெஞ்சே பூ மேய 
மா தவத்தோன்‌ தாள்‌ பணிந்த வாள்‌ அரக்கன்‌ நீள்‌ முடியை 


பாதம்‌-அத்தால்‌ எண்ணினான்‌ பண்பு 


2127 பண்‌ புரிந்த நான்மறையோன்‌ சென்னிப்‌ பலி ஏற்ற 
வெண்‌ புரி நூல்‌ மார்பன்‌ வினை தீர புண்‌ புரிந்த 
ஆகத்தான்‌ தாள்‌ பணிவார்‌ கண்டீர்‌-அமரர்‌-தம்‌ 


போகத்தால்‌ பூமி ஆள்வார்‌ 


2128 வாரி சுருக்கி மதக்‌ களிறு ஐந்தினையும்‌ 
சேரி திரியாமல்‌ செந்நிறீஇ கூரிய 
மெய்ஞ்ஞானத்தால்‌ உணர்வார்‌ காண்பரே மேல்‌ ஒருநாள 


கைத்‌ நாகம்‌ காத்தான்‌ கழல்‌ 


2129 கழல்‌ ஒன்று எடுத்து ஒரு கை சுற்றி ஓர்‌ கைமேல்‌ 
சுழலும்‌ சுராசுரர்கள்‌ அஞ்ச அழலும்‌ 
செரு ஆழி ஏந்தினான்‌ சேவடிக்கே செல்ல 


மருவு ஆழி நெஞ்சே மகிழ்‌ 


2130 மகிழ்‌ அலகு ஒன்றே போல்‌ மாறும்‌ பல்‌ யாக்கை 
நெகிழ முயல்கிற்பார்க்கு அல்லால்‌ முகிழ்‌ விரிந்த 
சோதிபோல்‌ தோன்றும்‌ சுடர்‌ பொன்‌ நெடு முடி எம்‌ 
ஆதி காண்பார்க்கும்‌ அரிது 


2131 அரிய புலன்‌ ஐந்து அடக்கி ஆய்‌ மலர்‌ கொண்டு ஆர்வம்‌ 


புரிய பரிசினால்‌ புல்கில்‌ பெரியனாய்‌ 
மாற்றாது வீற்றிருந்த மாவலிபால்‌ வண்‌ கை நீர்‌ 
ஏற்றானைக்‌ காண்பது எளிது 


2132 எளிதில்‌ இரண்டு அடியும்‌ காண்பதற்கு என்‌ உள்ளம்‌ 
தெளிய தெளிந்தொழியும்‌ செவ்வே களியில்‌ 


(44) 


(45) 


(46) 


(47) 


(48) 


(49) 


(50) 


பொருந்தாதவனைப்‌ பொரல்‌ உற்று அரியாய்‌ 
இருந்தான்‌ திருநாமம்‌ எண்‌ 


2133 எண்மர்‌ பதினொருவர்‌ ஈர்‌-அறுவர்‌ ஓர்‌ இருவர்‌ 
வண்ண மலர்‌ ஏந்தி வைகலும்‌ நண்ணி 
ஒரு மாலையால்‌ பரவி ஓவாது எப்போதும்‌ 


திருமாலைக்‌ கைதொழுவர்‌ சென்று 


2134 சென்றால்‌ குடை ஆம்‌ இருந்தால்‌ சிங்காசனம்‌ ஆம்‌ 
நின்றால்‌ மரவடி ஆம்‌ நீள்‌ கடலுள்‌ என்றும்‌ 

புணை ஆம்‌ மணி விளக்கு ஆம்‌ பூம்‌ பட்டு ஆம்‌ புல்கும்‌ 
அணை ஆம்‌ திருமாற்கு அரவு 


2135 அரவம்‌ அடல்‌ வேழம்‌ ஆன்‌ குருந்தம்‌ புள்‌ வாய்‌ 

குரவை குடம்‌ முலை மல்‌ குன்றம்‌ கரவு இன்றி 

விட்டு இறுத்து மேய்த்து ஒசித்து கீண்டு கோத்து ஆடி உண்டு 
அட்டு எடுத்த செங்கண்‌ அவன்‌ 


2136 அவன்‌ தமர்‌ எவ்‌ வினையர்‌ ஆகிலும்‌ எம்‌ கோன்‌ 
அவன்‌ தமரே என்று ஒழிவது அல்லால்‌ நமன்‌ தமரால்‌ 
ஆராயப்பட்டு அறியார்‌ கண்டீர்‌ அரவு அணைமேல்‌ 
பேர்‌ ஆயற்கு ஆட்பட்டார்‌ பேர்‌ 


2137 பேரே வரப்‌ பிதற்றல்‌ அல்லால்‌ என்‌ பெம்மானை 
ஆரே அறிவார்‌? அது நிற்க நேரே 
கடிக்‌ கமலத்துள்‌ இருந்தும்‌ காண்கிலான்‌ கண்ணன்‌ 


அடிக்கமலம்‌ தன்னை அயன்‌ 


2138 அயல்‌ நின்ற வல்‌ வினையை அஞ்சினேன்‌ அஞ்சி 
உய நின்‌ திருவடியே சேர்வான்‌ நயம்‌ நின்ற 
நல்‌ மாலை கொண்டு நமோ நாரணா என்னும்‌ 


சொல்‌ மாலை கற்றேன்‌ தொழுது 


(51) 


(52) 


(53) 


(54) 


(55) 


(56) 


(57) 


10 


2139 தொழுது மலர்‌ கொண்டு தூபம்‌ கை ஏந்தி 
எழுதும்‌ எழு வாழி நெஞ்சே பழுது இன்றி 

மந்திரங்கள்‌ கற்பனவும்‌ மால்‌ அடியே கைதொழுவான்‌ 
அந்தரம்‌ ஒன்று இல்லை அடை 


2140 அடைந்த அரு வினையோடு அல்லல்‌ நோய்‌ பாவம்‌ 
மிடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டில்‌ நுடங்கு இடையை 
முன்‌ இலங்கை வைத்தான்‌ முரண்‌ அழிய முன்‌ ஒரு நாள்‌ 
தன்‌ வில்‌ அங்கை வைத்தான்‌ சரண்‌ 


2141 சரணா மறை பயந்த தாமரையானோடு 
மரண்‌ ஆய மன்‌ உயிர்கட்கு எல்லாம்‌ அரண்‌ ஆய 
பேர்‌ ஆழி கொண்ட பிரான்‌ அன்றி மற்று அறியாது 
ஓர்‌ ஆழி சூழ்ந்த உலகு 


2142 உலகும்‌ உலகு இறந்த ஊழியும்‌ ஒண்‌ கேழ்‌ 
விலகு கருங்‌ கடலும்‌ வெற்பும்‌ உலகினில்‌ 
செந்தீயும்‌ மாருதமும்‌ வானும்‌ திருமால்‌ தன்‌ 
புந்தியில்‌ ஆய புணர்ப்பு 


2143 புணர்‌ மருதின்‌ ஊடு போய்‌ பூங்‌ குருந்தம்‌ சாய்த்து 
மணம்‌ மருவ மால்‌ விடை ஏழ்‌ செற்று கணம்‌ வெருவ 
ஏழ்‌ உலகும்‌ தாயினவும்‌ எண்‌ திசையும்‌ போயினவும்‌ 
சூழ்‌ அரவப்‌ பொங்கு அணையான்‌ தோள்‌ 


2144 தோள்‌ அவனை அல்லால்‌ தொழா என்‌ செவி இரண்டும்‌ 


கேள்‌ அவனது இன்‌ மொழியே கேட்டிருக்கும்‌ நா நாளும்‌ 
கோள்‌ நாகணையான்‌ குரை கழலே கூறுவதே 


நாணாமை நள்ளேன்‌ நயம்‌ 


2145 நயவேன்‌ பிறர்‌ பொருளை நள்ளேன்‌ கீழாரோடு 
உயவேன்‌ உயர்ந்தவரோடு அல்லால்‌ வியவேன்‌ 
திருமாலை அல்லது தெய்வம்‌ என்று ஏத்தேன்‌ 


வரும்‌ ஆறு என்‌ என்மேல்‌ வினை? 


(58) 


(59) 


(60) 


(61) 


(62) 


(63) 


(64) 


11 


2146 வினையால்‌ அடர்ப்படார்‌ வெம்‌ நரகில்‌ சேரார்‌ 
தினையேனும்‌ தீக்கதிக்கண்‌ செல்லார்‌ நினைதற்கு 
அரியானை சேயானை ஆயிரம்‌ பேர்ச்‌ செங்கண்‌ 


கரியானைக்‌ கைதொழுதக்கால்‌ 


2147 காலை எழுந்து உலகம்‌ கற்பனவும்‌ கற்று உணர்ந்த 
மேலைத்‌ தலை மறையோர்‌ வேட்பனவும்‌ வேலைக்கண்‌ 
ஓர்‌ ஆழியான்‌ அடியே ஓதுவதும்‌ ஓர்ப்பனவும்‌ 


பேர்‌ ஆழி கொண்டான்‌ பெயர்‌ 


2148 பெயரும்‌ கருங்‌ கடலே நோக்கும்‌ ஆறு ஒண்‌ பூ 
உயரும்‌ கதிரவனே நோக்கும்‌ உயிரும்‌ 
தருமனையே நோக்கும்‌ ஒண்‌ தாமரையாள்‌ கேள்வன்‌ 


ஒருவனையே நோக்கும்‌ உணர்வு 


2149 உணர்வார்‌ ஆர்‌ உன்பெருமை ஊழிதோறு ஊழி? 


உணர்வார்‌ ஆர்‌ உன்‌ உருவம்‌ தன்னை? உணர்வார்‌ ஆர்‌ 


விண்ணகத்தாய்‌ மண்ணகத்தாய்‌ வேங்கடத்தாய்‌ நால்வேதப்‌ 


பண்ணகத்தாய்‌ நீ கிடந்த பால்‌? 


2150 பாலன்‌ தனது உருவாய்‌ ஏழ்‌ உலகு உண்டு ஆல்‌ இலையின்‌ 


மேல்‌ அன்று நீ வளர்ந்த மெய்‌ என்பர்‌ ஆல்‌ அன்று 
வேலை நீர்‌ உள்ளதோ? விண்ணதோ? மண்ணதோ? 


சோலை சூழ்‌ குன்று எடுத்தாய்‌ சொல்லு 


2151 சொல்லும்‌ தனையும்‌ தொழுமின்‌ விழும்‌ உடம்பு 
செல்லும்‌ தனையும்‌ திருமாலை நல்‌ இதழ்த்‌ 
தாமத்தால்‌ வேள்வியால்‌ தந்திரத்தால்‌ மந்திரத்தால்‌ 
நாமத்தால்‌ ஏத்துதிரேல்‌ நன்று 


2152 நன்று பிணி மூப்புக்‌ கையகற்றி நான்கு ஊழி 
நின்று நிலம்‌ முழுதும்‌ ஆண்டாலும்‌ என்றும்‌ 


(65) 


(66) 


(67) 


(68) 


(69) 


(70) 


12 


விடல்‌ ஆழி நெஞ்சமே வேண்டினேன்‌ கண்டாய்‌ 
அடல்‌ ஆழி கொண்டான்மாட்டு அன்பு 


2153 அன்பு ஆழியானை அணுகு என்னும்‌ நா அவன்‌ தன்‌ 
பண்பு ஆழித்‌ தோள்‌ பரவி ஏத்து என்னும்‌ முன்பு ஊழி 
காணானைக்‌ காண்‌ என்னும்‌ கண்‌ செவி கேள்‌ என்னும்‌ 


பூண்‌ ஆரம்‌ பூண்டான்‌ புகழ்‌ 


2154 புகழ்வாய்‌ பழிப்பாய்‌ நீ பூர்‌ துழாயானை 
இகழ்வாய்‌ கருதுவாய்‌ நெஞ்சே! திகழ்‌ நீர்க்‌ 
கடலும்‌ மலையும்‌ இரு விசும்பும்‌ காற்றும்‌ 
உடலும்‌ உயிரும்‌ ஏற்றான்‌ 


2155 ஏற்றான்‌ புள்‌ ஊர்ந்தான்‌ எயில்‌ எரித்தான்‌ மார்வு இடந்தான்‌ 


நீற்றான்‌ நிழல்‌ மணி வண்ணத்தான்‌ கூற்று ஒருபால்‌ 


மங்கையான்‌ பூமகளான்‌ வார்‌ சடையான்‌ நீள்‌ முடியான்‌ 


கங்கையான்‌ நீள்‌ கழலான்‌ காப்பு 


2156 காப்பு உன்னை உன்னக்‌ கழியும்‌ அரு வினைகள்‌ 
ஆப்பு உன்னை உன்ன அவிழ்ந்தொழியும்‌ மூப்பு உன்னைச்‌ 
சிந்திப்பார்க்கு இல்லை திருமாலே நின்‌ அடியை 
வந்திப்பார்‌ காண்பர்‌ வழி 


2157 வழிநின்று நின்னைத்‌ தொழுவார்‌ வழுவா 
மொழி நின்ற மூர்த்தியரே ஆவர்‌ பழுது ஒன்றும்‌ 
வாராதவண்ணமே விண்‌ கொடுக்கும்‌ மண்‌ அளந்த 


சீரான்‌ திருவேங்கடம்‌ 


2158 வேங்கடமும்‌ விண்ணகரும்‌ வெஃகாவும்‌ அஃகாத 

பூங்‌ கிடங்கின்‌ நீள்‌ கோவல்‌ பொன்‌ நகரும்‌ நான்கு இடத்தும்‌ 
நின்றான்‌ இருந்தான்‌ கிடந்தான்‌ நடந்தானே 

என்றால்‌ கெடுமாம்‌ இடர்‌ 


2159 இடர்‌ ஆர்‌ படுவார்‌ எழு நெஞ்சே வேழம்‌ 


(71) 


(72) 


(73) 


(74) 


(75) 


(76) 


(77) 


13 


தொடர்‌ வான்‌ கொடு முதலை சூழ்ந்த படம்‌ உடைய 
பைந்‌ நாகப்‌ பள்ளியான்‌ பாதமே கைதொழுதும்‌ 


கொய்ந்‌ நாகப்‌ பூம்‌ போது கொண்டு 


2160 கொண்டானை அல்லால்‌ கொடுத்தாரை யார்‌ பழிப்பார்‌? 
மண்‌ தா என இரந்து மாவலியை ஒண்‌ தாரை 

நீர்‌ அங்கை தோய நிமிர்ந்திலையே நீள்‌ விசும்பில்‌ 

ஆரம்‌ கை தோய அடுத்து? 


2161 அடுத்த கடும்‌ பகைஞற்கு ஆற்றேன்‌ என்று ஓடி 
படுத்த பெரும்‌ பாழி சூழ்ந்த விடத்து அரவை 
வல்லாளன்‌ கைக்கொடுத்த மா மேனி மாயவனுக்கு 


அல்லாதும்‌ ஆவரோ ஆள்‌? 


2162 ஆள்‌ அமர்‌ வென்றி அடு களத்துள்‌ அந்நான்று 
வாள்‌ அமர்‌ வேண்டி வரை நட்டு நீள்‌ அரவைச்‌ 


சுற்றிக்‌ கடைந்தான்‌ பெயர்‌ அன்றே தொல்‌ நரகைப்‌ 
பற்றிக்‌ கடத்தும்‌ படை 


2163 படை ஆரும்‌ வாள்‌ கண்ணார்‌ பாரசி நாள்‌ பைம்‌ பூந்‌ 
தொடையலோடு ஏந்திய தூபம்‌ இடை இடையில்‌ 
மீன்‌ மாய மாசூணும்‌ வேங்கடமே மேல்‌ ஒரு நாள்‌ 


மான்‌ மாய எய்தான்‌ வரை 


2164 வரை குடை தோள்‌ காம்பு ஆக ஆ நிரை காத்து ஆயர்‌ 
நிரை விடை ஏழ்‌ செற்ற ஆறு என்னே? உரவு உடைய 


நீர்‌ ஆழியுள்‌ கிடந்து நேர்‌ ஆம்‌ நிசாசரர்மேல்‌ 
பேர்‌ ஆழி கொண்ட பிரான்‌ 


2165 பிரான்‌ உன்‌ பெருமை பிறர்‌ ஆர்‌ அறிவார்‌? 


உராஅய்‌ உலகு அளந்த நான்று வராகத்து 
எயிற்று அளவு போதா ஆறு என்கொலோ எந்தை 


அடிக்கு அளவு போந்த படி? 


(78) 


(79) 


(80) 


(81) 


(82) 


(83) 


(84) 


14 


2166 படி கண்டு அறிதியே? பாம்பு அணையினான்‌ புள்‌ 
கொடி கண்டு அறிதியே? கூறாய்‌ வடிவில்‌ 

பொறி ஐந்தும்‌ உள்‌ அடக்கி போதொடு நீர்‌ ஏந்தி 

நெறி நின்ற நெஞ்சமே நீ 


2167 நீயும்‌ திருமகளும்‌ நின்றாயால்‌ குன்று எடுத்துப்‌ 
பாயும்‌ பனி மறுத்த பண்பாளா! வாசல்‌ 


கடை கழியா உள்‌ புகா காமர்‌ பூங்‌ கோவல்‌ 


இடைகழியே பற்றி இனி 


2168 இனியார்‌ புகுவார்‌ எழு நரக வாசல்‌? 
முனியாது மூரித்‌ தாள்‌ கோமின்‌ கனி சாயக்‌ 

கன்று எறிந்த தோளான்‌ கனை கழலே காண்பதற்கு 
நன்கு அறிந்த நாவலம்‌ சூழ்‌ நாடு 


2169 நாடிலும்‌ நின்‌ அடியே நாடுவன்‌ நாள்தோறும்‌ 
பாடிலும்‌ நின்‌ புகழே பாடுவன்‌ சூடிலும்‌ 

பொன்‌ ஆழி ஏந்தினான்‌ பொன்‌ அடியே சூடுவேற்கு 
என்‌ ஆகில்‌ என்னே எனக்கு? 


2170 எனக்கு ஆவார்‌ ஆர்‌ ஒருவரே எம்‌ பெருமான்‌ 
தனக்கு ஆவான்‌ தானே மற்று அல்லால்‌? புனக்‌ காயாம்‌ 
பூ மேனி காணப்‌ பொதி அவிழும்‌ பூவைப்‌ பூ 


மா மேனி காட்டும்‌ வரம்‌ 


2171 வரத்தால்‌ வலி நினைந்து மாதவ நின்‌ பாதம்‌ 
சிரத்தால்‌ வணங்கானாம்‌ என்றே உரத்தினால்‌ 

ஈர்‌ அரியாய்‌ நேர்‌ வலியோன்‌ ஆய இரணியனை 
ஓர்‌ அரியாய்‌ நீ இடந்தது ஊன்‌? 


2172 ஊனக்‌ குரம்பையின்‌ உள்‌ புக்கு இருள்‌ நீக்கி 
ஞானச்‌ சுடர்‌ கொளீஇ நாள்தோறும்‌ ஏனத்து 
உருவாய்‌ உலகு இடந்த ஊழியான்‌ பாதம்‌ 


(85) 


(86) 


(87) 


(88) 


(89) 


(90) 


15 


மருவாதார்க்கு உண்டாமோ வான்‌? 


2173 வான்‌ ஆகி தீ ஆய்‌ மறி கடல்‌ ஆய்‌ மாருதம்‌ ஆய்‌ 
தேன்‌ ஆகி பால்‌ ஆம்‌ திருமாலே ஆன்‌ ஆய்ச்சி 
வெண்ணெய்‌ விழுங்க நிறையுமே முன்‌ ஒரு நாள்‌ 
மண்ணை உமிழ்ந்த வயிறு? 


2174 வயிறு அழல வாள்‌ உருவி வந்தானை அஞ்ச 
எயிறு இலக வாய்‌ மடுத்தது என்‌ நீ பொறி உகிரால்‌ 
பூ வடிவை ஈடு அழித்த பொன்‌ ஆழிக்‌ கையா நின்‌ 
சேவடிமேல்‌ ஈடு அழிய செற்று? 


2175 செற்று எழுந்து தீவிழித்து சென்ற இந்த ஏழுலகும்‌ 
மற்று இவை ஆ என்று வாய்‌ அங்காந்து முற்றும்‌ 
மறையவற்குக்‌ காட்டிய மாயவனை அல்லால்‌ 


இறையேனும்‌ ஏத்தாது என்‌ நா 


2176 நா வாயில்‌ உண்டே நமோ நாரணா என்று 


ஓவாது உரைக்கும்‌ உரை உண்டே மூவாத 


மாக்‌ கதிக்கண்‌ செல்லும்‌ வகை உண்டே என்‌ ஒருவர்‌ 


தீக்‌ கதிக்கண்‌ செல்லும்‌ திறம்‌? 


2177 திறம்பாது என்‌ நெஞ்சமே செங்கண்‌ மால்‌ கண்டாய்‌ 


அறம்‌ பாவம்‌ என்று இரண்டும்‌ ஆவான்‌ புறம்‌ தான்‌ இம்‌ 
மண்‌ தான்‌ மறிகடல்‌ தான்‌ மாருதம்‌ தான்‌ வான்‌ தானே 


கண்டாய்‌ கடைக்கண்‌ பிடி 


2178 பிடி சேர்‌ களிறு அளித்த பேராளா உன்‌ தன்‌ 
அடி சேர்ந்து அருள்‌ பெற்றாள்‌ அன்றே பொடி சேர்‌ 
அனற்கு அங்கை ஏற்றான்‌ அவிர்‌ சடைமேல்‌ பாய்ந்த 


புனல்‌ கங்கை என்னும்‌ பேர்ப்‌ பொன்‌? 


2179 பொன்‌ திகழும்‌ மேனிப்‌ புரி சடை அம்‌ புண்ணியனும்‌ 


நின்று உலகம்‌ தாய நெடுமாலும்‌ என்றும்‌ 


(91) 


(92) 


(93) 


(94) 


(95) 


(96) 


(97) 


16 


இருவர்‌ அங்கத்தால்‌ திரிவரேலும்‌ ஒருவன்‌ 
ஒருவன்‌ அங்கத்து என்றும்‌ உளன்‌ 


2180 உளன்‌ கண்டாய்‌ நல்‌ நெஞ்சே உத்தமன்‌ என்றும்‌ 
உளன்‌ கண்டாய்‌ உள்ளுவார்‌ உள்ளத்து உளன்‌ கண்டாய்‌ 
வெள்ளத்தின்‌ உள்ளானும்‌ வேங்கடத்து மேயானும்‌ 


உள்ளத்தின்‌ உள்ளான்‌ என்று ஓர்‌ 


2181 ஓர்‌ அடியும்‌ சாடு உதைத்த ஒண்‌ மலர்ச்‌ சேவடியும்‌ 
ஈர்‌ அடியும்‌ காணலாம்‌ என்‌ நெஞ்சே! ஓர்‌ அடியில்‌ 
தாயவனை கேசவனை தண்‌ துழாய்‌ மாலை சேர்‌ 


மாயவனையே மனத்து வை 


14. பூதத்தாழ்வார்‌ - இரண்டாம்‌ திருவந்தாதி (2182 - 2281) 


2182 அன்பே தகளியா ஆர்வமே நெய்‌ ஆக 
இன்பு உருகு சிந்தை இடு திரியா நன்பு உருகி 
ஞானச்‌ சுடர்‌ விளக்கு ஏற்றினேன்‌ நாரணற்கு 
ஞானத்‌ தமிழ்‌ புரிந்த நான்‌ 


2183 ஞானத்தால்‌ நன்கு உணர்ந்து நாரணன்‌ தன்‌ நாமங்கள்‌ 
தானத்தால்‌ மற்று அவன்‌ பேர்‌ சாற்றினால்‌ வானத்து 

அணி அமரர்‌ ஆக்குவிக்கும்‌ அஃது அன்றே நங்கள்‌ 

பணி அமரர்‌ கோமான்‌ பரிசு 


2184 பரிசு நறு மலரால்‌ பாற்கடலான்‌ பாதம்‌ 
புரிவார்‌ புகப்பெறுவர்‌ போலாம்‌ புரிவார்கள்‌ 

தொல்‌ அமரர்‌ கேள்வித்‌ துலங்கு ஒளி சேர்‌ தோற்றத்து 
நல்‌ அமரர்‌ கோமான்‌ நகர்‌ 


2185 நகர்‌ இழைத்து நித்திலத்து நாள்‌ மலர்‌ கொண்டு ஆங்கே 
திகழும்‌ மணி வயிரம்‌ சேர்த்து நிகர்‌ இல்லாப்‌ 
பைங்‌ கமலம்‌ ஏந்திப்‌ பணிந்தேன்‌ பனி மலராள்‌ 


(98) 


(99) 


(100) 


(1) 


(2) 


(3) 


17 


18 


அங்கம்‌ வலம்‌ கொண்டான்‌ அடி (4) 


2186 அடி மூன்றில்‌ இவ்‌ உலகம்‌ அன்று அளந்தாய்‌ போலும்‌ 

அடி மூன்று இரந்து அவனி கொண்டாய்‌ படிநின்ற 

நீர்‌ ஓத மேனி நெடுமாலே நின்‌ அடியை 

யார்‌ ஓத வல்லார்‌ அறிந்து? (5) 


2187 அறிந்து ஐந்தும்‌ உள்‌ அடக்கி ஆய்‌ மலர்‌ கொண்டு ஆர்வம்‌ 
செறிந்த மனத்தராய்‌ செவ்வே அறிந்து அவன்‌ தன்‌ 
பேர்‌ ஓதி ஏத்தும்‌ பெருந்தவத்தோர்‌ காண்பரே 


கார்‌ ஓத வண்ணன்‌ கழல்‌ (6) 


2188 கழல்‌ எடுத்து வாய்‌ மடித்து கண்‌ சுழன்று மாற்றார்‌ 

அழல்‌ எடுத்த சிந்தையராய்‌ அஞ்ச தழல்‌ எடுத்த 

போர்‌ ஆழி ஏந்தினான்‌ பொன்‌ மலர்ச்‌ சேவடியை 

ஓர்‌ ஆழி நெஞ்சே! உகந்து (7) 


2189 உகந்து உன்னை வாங்கி ஒளி நிறம்‌ கொள்‌ கொங்கை 
அகம்‌ குளிர உண்‌ என்றாள்‌ ஆவி உகந்து 
முலை உண்பாய்‌ போலே முனிந்து உண்டாய்‌ நீயும்‌ 


அலை பண்பால்‌ ஆனமையால்‌ அன்று (8) 


2190 அன்று அதுகண்டு அஞ்சாத ஆய்ச்சி உனக்கு இரங்கி 

நின்று முலை தந்த இந்‌ நீர்மைக்கு அன்று 

வரன்முறையால்‌ நீ அளந்த மா கடல்‌ சூழ்‌ ஞாலம்‌ 

பெரு முறையால்‌ எய்துமோ பேர்த்து? (9) 


2191 பேர்த்தனை மா சகடம்‌ பிள்ளையாய்‌ மண்‌ இரந்து 
காத்தனை பல்‌ உயிரும்‌ காவலனே ஏத்திய 
நா உடையேன்‌ பூ உடையேன்‌ நின்‌ உள்ளி நின்றமையால்‌ 


கா அடியேன்‌ பட்ட கடை (10) 


2192 அவர்‌ இவர்‌ என்று இல்லை அரவு அணையான்‌ பாதம்‌ 


எவர்‌ வணங்கி ஏத்தாதார்‌? எண்ணில்‌ பவரும்‌ 
செழும்‌ கதிரோன்‌ ஒண்‌ மலரோன்‌ கண்ணுதலோன்‌ அன்றே 
தொழும்‌ தகையார்‌ நாளும்‌ தொடர்ந்து? 


2193 அவர்‌ இவர்‌ என்று இல்லை அரவு அணையான்‌ பாதம்‌ 
எவர்‌ வணங்கி ஏத்தாதார்‌? எண்ணில்‌ பவரும்‌ 

செழும்‌ கதிரோன்‌ ஒண்‌ மலரோன்‌ கண்ணுதலோன்‌ அன்றே 
தொழும்‌ தகையார்‌ நாளும்‌ தொடர்ந்து? 


2194 தொடர்‌ எடுத்த மால்‌ யானை சூழ்‌ கயம்‌ புக்கு அஞ்சி 
படர்‌ எடுத்த பைங்‌ கமலம்‌ கொண்டு அன்று இடர்‌ அடுக்க 
ஆழியான்‌ பாதம்‌ பணிந்து அன்றே வானவர்‌ கோன்‌ 

பாழி தான்‌ எய்திற்று பண்டு? 


2195 பண்டிப்‌ பெரும்‌ பதியை ஆக்கி பழி பாவம்‌ 
கொண்டு இங்கு வாழ்வாரைக்‌ கூறாதே எண்‌ திசையும்‌ 
பேர்த்த கரம்‌ நான்கு உடையான்‌ பேர்‌ ஓதி பேதைகாள்‌ 


தீர்த்தகரர்‌ ஆமின்‌ திரிந்து 


2196 திரிந்தது வெம்‌ சமத்துத்‌ தேர்‌ கடவி அன்று 
பிரிந்தது சீதையை மான்‌ பின்‌ போய்‌ புரிந்ததுவும்‌ 
கண்‌ பள்ளிகொள்ள அழகியதே நாகத்தின்‌ 


தண்‌ பள்ளி கொள்வான்‌ தனக்கு? 


2197 தனக்கு அடிமை பட்டது தான்‌ அறியானேலும்‌ 
மனத்து அடைய வைப்பது ஆம்‌ மாலை வனத்‌ திடரை 
ஏரி ஆம்‌ வண்ணம்‌ இயற்றும்‌ இது அல்லால்‌ 

மாரி யார்‌ பெய்கிற்பார்‌ மற்று? 


2198 மற்று ஆர்‌ இயல்‌ ஆவார்‌ வானவர்‌ கோன்‌ மா மலரோன்‌ 
சுற்றும்‌ வணங்கும்‌ தொழிலானை ஒற்றைப்‌ 

பிறை இருந்த செஞ்சடையான்‌ பின்‌ சென்று மாலைக்‌ 

குறை இரந்து தான்‌ முடித்தான்‌ கொண்டு? 


(12) 


(12) 


(13) 


(14) 


(15) 


(16) 


(17) 


19 


2199 கொண்டது உலகம்‌ குறள்‌ உருவாய்‌ கோளரியாய்‌ 
ஒண்‌ திறலோன்‌ மார்வத்து உகிர்‌ வைத்தது உண்டதுவும்‌ 
தான்‌ கடந்த ஏழ்‌ உலகே தாமரைக்கண்‌ மால்‌ ஒரு நாள்‌ 


வான்‌ கடந்தான்‌ செய்த வழக்கு 


2200 வழக்கு அன்று கண்டாய்‌ வலி சகடம்‌ செற்றாய்‌ 
வழக்கு என்று நீ மதிக்க வேண்டா குழக்‌ கன்று 
தீ விளவின்‌ காய்க்கு எறிந்த தீமை திருமாலே! 


பார்‌ விளங்கச்‌ செய்தாய்‌ பழி 


2201 பழி பாவம்‌ கையகற்றி பல்‌ காலும்‌ நின்னை 
வழிவாழ்வார்‌ வாழ்வராம்‌ மாதோ வழு இன்றி 
நாரணன்‌ தன்‌ நாமங்கள்‌ நன்கு உணர்ந்து நன்கு ஏத்தும்‌ 


காரணங்கள்‌ தாம்‌ உடையார்‌ தாம்‌ 


2202 தாம்‌ உளரே தம்‌ உள்ளம்‌ உள்‌ உளதே தாமரையின்‌ 
பூ உளதே ஏத்தும்‌ பொழுது உண்டே வாமன்‌ 
திரு மருவு தாள்‌ மருவு சென்னியரே செவ்வே 


அர நரகம்‌ சேர்வது அரிது 


2203 அரியது எளிது ஆகும்‌ ஆற்றலால்‌ மாற்றிப்‌ 
பெருக முயல்வாரைப்‌ பெற்றால்‌ கரியது ஓர்‌ 

வெண்‌ கோட்டு மால்‌ யானை வென்றி முடித்தன்றே 
தண்‌ கோட்டு மா மலரால்‌ தாழ்ந்து? 


2204 தாழ்ந்து வரம்‌ கொண்டு தக்க வகைகளால்‌ 
வாழ்ந்து கழிவாரை வாழ்விக்கும்‌ தாழ்ந்த 

விளங்‌ கனிக்குக்‌ கன்று எறிந்து வேற்று உருவாய்‌ ஞாலம்‌ 
அளந்து அடிக்கீழ்க்‌ கொண்ட அவன்‌ 


2205 அவன்‌ கண்டாய்‌ நல்‌ நெஞ்சே ஆர்‌ அருளும்‌ கேடும்‌ 
அவன்‌ கண்டாய்‌ ஐம்புலனாய்‌ நின்றான்‌ அவன்‌ கண்டாய்‌ 
காற்று தீ நீர்‌ வான்‌ ௧ரு வரை மண்‌ கார்‌ ஓதச்‌ 


(18) 


(19) 


(20) 


(21) 


(22) 


(23) 


20 


சீற்றத்‌ தீ ஆவானும்‌ சென்று 


2206 சென்றது இலங்கைமேல்‌ செவ்வே தன்‌ சீற்றத்தால்‌ 
கொன்றது இராவணனை கூறுங்கால்‌ நின்றதுவும்‌ 
வேய்‌ ஓங்கு தண்‌ சாரல்‌ வேங்கடமே விண்ணவர்‌ தம்‌ 


வாய்‌ ஓங்கு தொல்‌ புகழான்‌ வந்து 


2207 வந்தித்து அவனை வழி நின்ற ஐம்பூதம்‌ 
ஐந்தும்‌ அகத்து அடக்கி ஆர்வமாய்‌ உந்திப்‌ 

படி அமரர்‌ வேலையான்‌ பண்டு அமரர்க்கு ஈந்த 
படி அமரர்‌ வாழும்‌ பதி 


2208 பதி அமைந்து நாடி பருத்து எழுந்த சிந்தை 
மதி உரிஞ்சி வான்‌ முகடு நோக்கி கதி மிகுத்து அம்‌ 
கோல்‌ தேடி ஓடும்‌ கொழுந்ததே போன்றதே 

மால்‌ தேடி ஓடும்‌ மனம்‌ 


2209 மனத்து உள்ளான்‌ வேங்கடத்தான்‌ மா கடலான்‌ மற்றும்‌ 
நினைப்பு அரிய நீள்‌ அரங்கத்து உள்ளான்‌ எனைப்‌ பலரும்‌ 
தேவாதி தேவன்‌ எனப்படுவான்‌ முன்‌ ஒரு நாள்‌ 


மா வாய்‌ பிளந்த மகன்‌ 


2210 மகனாகக்‌ கொண்டு எடுத்தாள்‌ மாண்பு ஆய கொங்கை 
அகன்‌ ஆர உண்பன்‌ என்று உண்டு மகனைத்‌ தாய்‌ 

தேறாத வண்ணம்‌ திருத்தினாய்‌ தென்‌ இலங்கை 

நீறு ஆக எய்து அழித்தாய்‌ நீ 


2211 நீ அன்று உலகு அளந்தாய்‌ நீண்ட திருமாலே 
நீ அன்று உலகு இடந்தாய்‌ என்பரால்‌ நீ அன்று 
கார்‌ ஓதம்‌ முன்‌ கடைந்து பின்‌ அடைத்தாய்‌ மா கடலை 


பேர்‌ ஓத மேனிப்‌ பிரான்‌ 


2212 பிரான்‌ என்றும்‌ நாளும்‌ பெரும்‌ புலரி என்றும்‌ 
குரா நல்‌ செழும்‌ போது கொண்டு வராகத்து 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


(30) 


21 


அணி உருவன்‌ பாதம்‌ பணியும்‌ அவர்‌ கண்டீர்‌ 
மணி உருவம்‌ காண்பார்‌ மகிழ்ந்து 


2213 மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மற்றும்‌ 
மகிழ்ந்தது உன்‌ பாதமே போற்றி மகிழ்ந்தது 
அழல்‌ ஆழி சங்கம்‌ அவை பாடி ஆடும்‌ 
தொழில்‌ ஆகம்‌ சூழ்ந்து துணிந்து 


2214 துணிந்தது சிந்தை துழாய்‌ அலங்கல்‌ அங்கம்‌ 
அணிந்தவன்‌ பேர்‌ உள்ளத்துப்‌ பல்கால்‌ பணிந்ததுவும்‌ 
வேய்‌ பிறங்கு சாரல்‌ விறல்‌ வேங்கடவனையே 


வாய்‌ திறங்கள்‌ சொல்லும்‌ வகை 


2215 வகையால்‌ அவனி இரந்து அளந்தாய்‌ பாதம்‌ 
புகையால்‌ நறு மலரால்‌ முன்னே மிக வாய்ந்த 
அன்பு ஆக்கி ஏத்தி அடிமைப்பட்டேன்‌ உனக்கு 
என்‌ பாக்கியத்தால்‌ இனி 


2216 இனிது என்பர்‌ காமம்‌ அதனிலும்‌ ஆற்ற 
இனிது என்பர்‌ தண்ணீரும்‌ எந்தாய்‌ இனிது என்று 
காமம்‌ நீர்‌ வேளாது நின்‌ பெருமை வேட்பரேல்‌ 
சேம நீர்‌ ஆகும்‌ சிறிது 


2217 சிறியார்‌ பெருமை சிறிதின்கண்‌ எய்தும்‌ 


அறியாரும்‌ தாம்‌ அறியார்‌ ஆவர்‌ அறியாமை 
மண்‌ கொண்டு மண்‌ உண்டு மண்‌ உமிழ்ந்த மாயன்‌ என்று 


எண்‌ கொண்டு என்‌ நெஞ்சே இரு 


2218 இரும்‌ தண்‌ கமலத்து இரு மலரின்‌ உள்ளே 


திருந்து திசைமுகனைத்‌ தந்தாய்‌ பொருந்திய நின்‌ 
பாதங்கள்‌ ஏத்திப்‌ பணியாவேல்‌ பல்‌ பிறப்பும்‌ 


ஏதங்கள்‌ எல்லாம்‌ எமக்கு 


2219 எமக்கு என்று இரு நிதியம்‌ ஏமாந்து இராதே 


(31) 


(32) 


(33) 


(34) 


(35) 


(36) 


(37) 


22 


தமக்கு என்றும்‌ சார்வம்‌ அறிந்து நமக்கு என்றும்‌ 
மாதவனே என்னும்‌ மனம்‌ படைத்து மற்று அவன்‌ பேர்‌ 


ஓதுவதே நாவினால்‌ ஓத்து 


2220 ஓத்தின்‌ பொருள்‌ முடிவும்‌ இத்தனையே உத்தமன்‌ பேர்‌ 
ஏத்தும்‌ திறம்‌ அறிமின்‌ ஏழைகாள்‌ ஓத்து அதனை 

வல்லீரேல்‌ நன்று அதனை மாட்டீரேல்‌ மாதவன்‌ பேர்‌ 
சொல்லுவதே ஓத்தின்‌ சுருக்கு 


2221 சுருக்காக வாங்கி சுலாவி நின்று ஐயார்‌ 
நெருக்கா முன்‌ நீர்‌ நினைமின்‌ கண்டீர்‌ திருப்‌ பொலிந்த 
ஆகத்தான்‌ பாதம்‌ அறிந்தும்‌ அறியாத 

போகத்தால்‌ இல்லை பொருள்‌ 


2222 பொருளால்‌ அமர்‌ உலகம்‌ புக்கு இயலல்‌ ஆகாது 
அருளால்‌ அறம்‌ அருளும்‌ அன்றே அருளாலே 
மா மறையோர்க்கு ஈந்த மணிவண்ணன்‌ பாதமே 


நீ மறவேல்‌ நெஞ்சே! நினை 


2223 நினைப்பன்‌ திருமாலை நீண்ட தோள்‌ காண 
நினைப்பார்‌ பிறப்பு ஒன்றும்‌ நேரார்‌ மனைப்பால்‌ 
பிறந்தார்‌ பிறந்து எய்தும்‌ பேரின்பம்‌ எல்லாம்‌ 
துறந்தார்‌ தொழுதார்‌ அத்‌ தோள்‌ 


2224 தோள்‌ இரண்டு எட்டு ஏழும்‌ மூன்றும்‌ முடி அனைத்தும்‌ 
தாள்‌ இரண்டும்‌ வீழச்‌ சரம்‌ துரந்தான்‌ தாள்‌ இரண்டும்‌ 

ஆர்‌ தொழுவார்‌ பாதம்‌ அவை தொழுவது அன்றே என்‌ 

சீர்‌ கெழு தோள்‌ செய்யும்‌ சிறப்பு 


2225 சிறந்தார்க்கு எழு துணையாம்‌ செங்கண்‌ மால்‌ நாமம்‌ 
மறந்தாரை மானிடமா வையேன்‌ அறம்‌ தாங்கும்‌ 
மாதவனே என்னும்‌ மனம்‌ படைத்து மற்று அவன்பேர்‌ 


ஓதுவதே நாவினால்‌ உள்ளு 


(38) 


(39) 


(40) 


(41) 


(42) 


(43) 


(44) 


23 


2226 உளது என்று இறுமாவார்‌ உண்டு இல்லை என்று 
தளர்தல்‌ அதன்‌ அருகும்‌ சாரார்‌ அளவு அரிய 
வேதத்தான்‌ வேங்கடத்தான்‌ விண்ணோர்‌ முடி தோயும்‌ 
பாதத்தான்‌ பாதம்‌ பயின்று 


2227 பயின்றது அரங்கம்‌ திருக்கோட்டி பல்‌ நாள்‌ 
பயின்றதுவும்‌ வேங்கடமே பல்நாள்‌ பயின்றது 
அணி திகழும்‌ சோலை அணி நீர்‌ மலையே 


மணி திகழும்‌ வண்‌ தடக்கை மால்‌ 


2228 மாலை அரி உருவன்‌ பாதமலர்‌ அணிந்து 

காலை தொழுது எழுமின்‌ கைகோலி ஞாலம்‌ 

அளந்து இடந்து உண்டு உமிழ்ந்த அண்ணலை மற்று அல்லால்‌ 
உளம்‌ கிடந்த ஆற்றால்‌ உணர்ந்து 


2229 உணர்ந்தாய்‌ மறை நான்கும்‌ ஓதினாய்‌ நீதி 
மணந்தாய்‌ மலர்‌ மகள்‌ தோள்‌ மாலே மணந்தாய்‌ போய்‌ 
வேய்‌ இரும்‌ சாரல்‌ வியல்‌ இரு ஞாலம்‌ சூழ்‌ 

மா இரும்‌ சோலை மலை 


2230 மலை ஏழும்‌ மா நிலங்கள்‌ ஏழும்‌ அதிர 
குலை சூழ்‌ குரை கடல்கள்‌ ஏழும்‌ முலை சூழ்ந்த 
நஞ்சு உரத்துப்‌ பெண்ணை நவின்று உண்ட நாவன்‌ என்று 


அஞ்சாது என்நெஞ்சே அழை 


2231 அழைப்பன்‌ திருமாலை ஆங்கு அவர்கள்‌ சொன்ன 
பிழைப்பு இல்‌ பெரும்‌ பெயரே பேசி இழைப்பு அரிய 
ஆயவனே யாதவனே என்றவனையார்‌ முகப்பும்‌ 


மாயவனே என்று மதித்து 


2232 மதிக்‌ கண்டாய்‌ நெஞ்சே மணிவண்ணன்‌ பாதம்‌ 
மதிக்‌ கண்டாய்‌ மற்று அவன்‌ பேர்‌ தன்னை மதிக்‌ கண்டாய்‌ 
பேர்‌ ஆழிநின்று பெயர்ந்து கடல்‌ கடைந்த 

நீர்‌ ஆழி வண்ணன்‌ நிறம்‌ 


(45) 


(46) 


(47) 


(48) 


(49) 


(50) 


(51) 


24 


2233 நிறம்‌ கரியன்‌ செய்ய நெடு மலராள்‌ மார்வன்‌ 
அறம்‌ பெரியன்‌ ஆர்‌ அது அறிவார்‌ மறம்‌ புரிந்த 
வாள்‌ அரக்கன்‌ போல்வானை வானவர்‌ கோன்‌ தானத்து 


நீள்‌ இருக்கைக்கு உய்த்தான்‌ நெறி? 


2234 நெறியார்‌ குழல்‌ கற்றை முன்நின்று பின்‌ தாழ்ந்து 
அறியாது இளங்‌ கிரி என்று எண்ணி பிரியாது 
பூங்கொடிக்கள்‌ வைகும்‌ பொரு புனல்‌ குன்று என்னும்‌ 


வேங்கடமே யாம்‌ விரும்பும்‌ வெற்பு 


2235 வெற்பு என்று இரும்‌ சோலை வேங்கடம்‌ என்று இவ்‌ இரண்டும்‌ 
நிற்பு என்று நீ மதிக்கும்‌ நீர்மை போல்‌ நிற்பு என்று 
உளம்‌ கோயில்‌ உள்ளம்‌ வைத்து உள்ளினேன்‌ வெள்ளத்து 


இளங்‌ கோயில்‌ கைவிடேல்‌ என்று 


2236 என்றும்‌ மறந்தறியேன்‌ ஏழ்‌ பிறப்பும்‌ எப்பொழுதும்‌ 
நின்று நினைப்பு ஒழியா நீர்மையால்‌ வென்றி 

அடல்‌ ஆழி கொண்ட அறிவனே! இன்பக்‌ 

கடல்‌ ஆழி நீ அருளிக்‌ காண்‌ 


2237 காணக்‌ கழி காதல்‌ கைமிக்குக்‌ காட்டினால்‌ 
நாணப்படும்‌ என்றால்‌ நாணுமே? பேணி 
கரு மாலைப்‌ பொன்‌ மேனி காட்டாமுன்‌ காட்டும்‌ 


திருமாலை நங்கள்‌ திரு 


2238 திருமங்கை நின்றருளும்‌ தெய்வம்‌ நா வாழ்த்தும்‌ 
கருமம்‌ கடைப்பிடிமின்‌ கண்டீர்‌ உரிமையால்‌ 
ஏத்தினோம்‌ பாதம்‌ இருந்‌ தடக்கை எந்தை பேர்‌ 

நால்‌ திசையும்‌ கேட்டீரே? நாம்‌ 


2239 நாம்‌ பெற்ற நன்மையும்‌ நா மங்கை நல்‌ நெஞ்சத்து 


ஓம்பி இருந்து எம்மை ஓதுவித்து வேம்பின்‌ 
பொருள்‌ நீர்மை ஆயினும்‌ பொன்‌ ஆழி பாடு என்று 


(52) 


(53) 


(54) 


(55) 


(56) 


(57) 


25 


அருள்‌ நீர்மை தந்த அருள்‌ 


2240 அருள்‌ புரிந்த சிந்தை அடியார்மேல்‌ வைத்து 
பொருள்‌ தெரிந்து காண்குற்ற அப்போது இருள்‌ திரிந்து 
நோக்கினேன்‌ நோக்கி நினைந்தேன்‌ அது ஒண்‌ கமலம்‌ 
ஓக்கினேன்‌ என்னையும்‌ அங்கு ஓர்ந்து 


2241 ஓர்‌ உருவன்‌ அல்லை ஒளி உருவம்‌ நின்‌ உருவம்‌ 
ஈர்‌ உருவன்‌ என்பர்‌ இரு நிலத்தோர்‌ ஓர்‌ உருவம்‌ 
ஆதியாம்‌ வண்ணம்‌ அறிந்தார்‌ அவர்‌ கண்டீர்‌ 


நீதியால்‌ மண்‌ காப்பார்‌ நின்று 


2242 நின்றது ஓர்‌ பாதம்‌ நிலம்‌ புதைப்ப நீண்ட தோள்‌ 
சென்று அளந்தது என்பர்‌ திசை எல்லாம்‌ அன்று 
௧௬ மாணியாய்‌ இரந்த கள்வனே! உன்னைப்‌ 


பிரமாணித்தார்‌ பெற்ற பேறு 


2243 பேறு ஒன்றும்‌ முன்‌ அறியேன்‌ பெற்று அறியேன்‌ பேதைமையால்‌ 
மாறு என்று சொல்லி வணங்கினேன்‌ ஏறின்‌ 

பெருத்தெருத்தம்‌ கோடு ஒசிய பெண்‌ நசையின்‌ பின்‌ போய்‌ 

எருத்து இறுத்த நல்‌ ஆயர்‌ ஏறு 


2244 ஏறு ஏழும்‌ வென்று அடர்த்த எந்தை எரி உருவத்து 
ஏறு ஏறி பட்ட இடுசாபம்‌ பாறு ஏறி 
உண்ட தலை வாய்‌ நிறைய கோட்டு அம்‌ கை ஒண்‌ குருதி 


கண்ட பொருள்‌ சொல்லின்‌ கதை 


2245 கதையின்‌ பெரும்‌ பொருளும்‌ கண்ணா நின்‌ பேரே 
இதயம்‌ இருந்தவையே ஏத்தில்‌ கதையின்‌ 
திருமொழியாய்‌ நின்ற திருமாலே உன்னைப்‌ 

பரு மொழியால்‌ காணப்‌ பணி 


2246 பணிந்தேன்‌ திருமேனி பைங்‌ கமலம்‌ கையால்‌ 
அணிந்தேன்‌ உன்‌ சேவடிமேல்‌ அன்பாய்‌ துணிந்தேன்‌ 


(58) 


(59) 


(60) 


(61) 


(62) 


(63) 


(64) 


26 


புரிந்து ஏத்தி உன்னை புகலிடம்‌ பார்த்து ஆங்கே 
இருந்து ஏத்தி வாழும்‌ இது 


2247 இது கண்டாய்‌ நல்‌ நெஞ்சே இப்‌ பிறவி ஆவது 
இது கண்டாய்‌ எல்லாம்‌ நாம்‌ உற்றது இது கண்டாய்‌ 
நாரணன்‌ பேர்‌ ஓதி நரகத்து அருகு அணையாக்‌ 


காரணமும்‌ வல்லையேல்‌ காண்‌ 


2248 கண்டேன்‌ திருமேனி யான்‌ கனவில்‌ ஆங்கு அவன்‌ கைக்‌ 
கண்டேன்‌ கனலும்‌ சுடர்‌ ஆழி கண்டேன்‌ 

உறு நோய்‌ வினை இரண்டும்‌ ஓட்டுவித்து பின்னும்‌ 

மறு நோய்‌ செறுவான்‌ வலி 


2249 வலி மிக்க வாள்‌ எயிற்று வாள்‌ அவுணர்‌ மாள 
வலி மிக்க வாள்‌ வரை மத்து ஆக வலி மிக்க 
வாள்‌ நாகம்‌ சுற்றி மறுகக்‌ கடல்‌ கடைந்தான்‌ 


கோள்‌ நாகம்‌ கொம்பு ஒசித்த கோ 


2250 கோ ஆகி மா நிலம்‌ காத்து நம்‌ கண்‌ முகப்பே 
மா ஏகிச்‌ செல்கின்ற மன்னவரும்‌ பூ மேவும்‌ 
செங்‌ கமல நாபியான்‌ சேவடிக்கே ஏழ்‌ பிறப்பும்‌ 


தண்‌ கமலம்‌ ஏய்ந்தார்‌ தமர்‌ 


2251 தமர்‌ உள்ளம்‌ தஞ்சை தலை அரங்கம்‌ தண்கால்‌ 
தமர்‌ உள்ளும்‌ தண்‌ பொருப்பு வேலை தமர்‌ உள்ளும்‌ 
மாமல்லை கோவல்‌ மதிள்‌ குடந்தை என்பரே 


ஏ வல்ல எந்தைக்கு இடம்‌ 


2252 இடங்கை வலம்புரி நின்று ஆர்ப்ப எரி கான்று 


அடங்கார்‌ ஒடுங்குவித்தது ஆழி விடம்‌ காலும்‌ 
தீ வாய்‌ அரவு அணைமேல்‌ தோன்றல்‌ திசை அளப்பான்‌ 


பூ ஆர்‌ அடி நிமிர்த்த போது 


2253 போது அறிந்து வானரங்கள்‌ பூஞ்சுனை புக்கு ஆங்கு அலர்ந்த 


(65) 


(66) 


(67) 


(68) 


(69) 


(70) 


(71) 


27 


போது அரிந்துகொண்டு ஏத்தும்‌ போது உள்ளம்‌ போதும்‌ 
மணி வேங்கடவன்‌ மலர்‌ அடிக்கே செல்ல 


அணி வேங்கடவன்‌ பேர்‌ ஆய்ந்து 


2254 ஆய்ந்து உரைப்பன்‌ ஆயிரம்‌ பேர்‌ ஆதி நடு அந்திவாய்‌ 
வாய்ந்த மலர்‌ தூவி வைகலும்‌ ஏய்ந்த 
பிறைக்‌ கோட்டுச்‌ செங்கண்‌ கரி விடுத்த பெம்மான்‌ 


இறைக்கு ஆட்படத்‌ துணிந்த யான்‌ 


2255 யானே தவம்‌ செய்தேன்‌ ஏழ்‌ பிறப்பும்‌ எப்பொழுதும்‌ 
யானே தவம்‌ உடையேன்‌ எம்‌ பெருமான்‌ யானே 

இருந்‌ தமிழ்‌ நல்‌ மாலை இணை அடிக்கே சொன்னேன்‌ 
பெருந்‌ தமிழன்‌ நல்லேன்‌ பெருகு 


2256 பெருகு மத வேழம்‌ மாப்‌ பிடிக்கு முன்‌ நின்று 
இரு கண்‌ இள மூங்கில்‌ வாங்கி அருகு இருந்த 
தேன்‌ கலந்து நீட்டும்‌ திருவேங்கடம்‌ கண்டீர்‌ 


வான்‌ கலந்த வண்ணன்‌ வரை 


2257 வரைச்‌ சந்தனக்‌ குழம்பும்‌ வான்‌ கலனும்‌ பட்டும்‌ 
விரைப்‌ பொலிந்த வெண்‌ மல்லிகையும்‌ நிரைத்துக்கொண்டு 
ஆதிக்கண்‌ நின்ற அறிவன்‌ அடி இணையே 

ஓதிப்‌ பணிவது உறும்‌ 


2258 உறும்‌ கண்டாய்‌ நல்‌ நெஞ்சே உத்தமன்‌ நல்‌ பாதம்‌ 
உறும்‌ கண்டாய்‌ ஒண்‌ கமலம்‌ தன்னால்‌ உறும்‌ கண்டாய்‌ 
ஏத்திப்‌ பணிந்து அவன்‌ பேர்‌ ஈர்‌ ஐஞ்ஞூறு எப்பொழுதும்‌ 
சாத்தி உரைத்தல்‌ தவம்‌ 


2259 தவம்‌ செய்து நான்‌ முகனே பெற்றான்‌ தரணி 
நிவந்து அளப்ப நீட்டிய பொற்‌ பாதம்‌ சிவந்த தன்‌ 
கை அனைத்தும்‌ ஆரக்‌ கழுவினான்‌ கங்கை நீர்‌ 


பெய்து அனைத்துப்‌ பேர்‌ மொழிந்து பின்‌ 


(72) 


(73) 


(74) 


(75) 


(76) 


(77) 


(78) 


28 


2260 பின்‌ நின்று தாய்‌ இரப்ப கேளான்‌ பெரும்‌ பணைத்‌ தோள்‌ 
முன்‌ நின்று தான்‌ இரப்பாள்‌ மொய்ம்‌ மலராள்‌ சொல்‌ நின்ற 
தோள்‌ நலத்தான்‌ நேர்‌ இல்லாத்‌ தோன்றல்‌ அவன்‌ அளந்த 

நீள்‌ நிலம்‌ தான்‌ அத்தனைக்கும்‌ நேர்‌ 


2261 நேர்ந்தேன்‌ அடிமை நினைந்தேன்‌ அது ஒண்‌ கமலம்‌ 
ஆர்ந்தேன்‌ உன்‌ சேவடிமேல்‌ அன்பாய்‌ ஆர்ந்த 
அடிக்‌ கோலம்‌ கண்டவர்க்கு என்கொலோ முன்னைப்‌ 


படிக்‌ கோலம்‌ கண்ட பகல்‌? 


2262 பகல்‌ கண்டேன்‌ நாரணனைக்‌ கண்டேன்‌ கனவில்‌ 
மிகக்‌ கண்டேன்‌ மீண்டு அவனை மெய்யே மிகக்‌ கண்டேன்‌ 
ஊன்‌ திகழும்‌ நேமி ஒளி திகழும்‌ சேவடியான்‌ 

வான்‌ திகழும்‌ சோதி வடிவு 


2263 வடிக்‌ கோல வாள்‌ நெடுங்‌ கண்‌ மா மலராள்‌ செவ்விப்‌ 
படிக்‌ கோலம்‌ கண்டு அகலாள்‌ பல்நாள்‌ அடிக்கோலி 
ஞாலத்தாள்‌ பின்னும்‌ நலம்‌ புரிந்தது என்கொலோ? 
கோலத்தால்‌ இல்லை குறை 


2264 குறையாக வெம்‌ சொற்கள்‌ கூறினேன்‌ கூறி 
மறை ஆங்கு என உரைத்த மாலை இறையேனும்‌ 
ஈயும்கொல்‌ என்றே இருந்தேன்‌ எனைப்‌ பகலும்‌ 


மாயன்கண்‌ சென்ற வரம்‌ 


2265 வரம்‌ கருதி தன்னை வணங்காத வன்மை 
உரம்‌ கருதி மூர்க்கத்தவனை நரம்‌ கலந்த 
சிங்கமாய்க்‌ கீண்ட திருவன்‌ அடி இணையே 
அம்‌ கண்‌ மா ஞாலத்து அமுது 


2266 அமுது என்றும்‌ தேன்‌ என்றும்‌ ஆழியான்‌ என்றும்‌ 
அமுது அன்று கொண்டு உகந்தான்‌ என்றும்‌ அமுது அன்ன 
சொல்‌ மாலை ஏத்தித்‌ தொழுதேன்‌ சொலப்பட்ட 

நல்‌ மாலை ஏத்தி நவின்று 


(79) 


(80) 


(81) 


(82) 


(83) 


(84) 


(85) 


29 


2267 நவின்று உரைத்த நாவலர்கள்‌ நாள்‌ மலர்‌ கொண்டு ஆங்கே 
பயின்றதனால்‌ பெற்ற பயன்‌ என்கொல்‌? பயின்றார்‌ தம்‌ 
மெய்த்‌ தவத்தால்‌ காண்பு அரிய மேக மணி வண்ணனை யான்‌ 


எத்‌ தவத்தால்‌ காண்பன்கொல்‌ இன்று? 


2268 இன்றா அறிகின்றேன்‌ அல்லேன்‌ இரு நிலத்தைச்‌ 
சென்று ஆங்கு அளந்த திருவடியை அன்று 
கருக்கோட்டியுள்‌ கிடந்து கைதொழுதேன்‌ கண்டேன்‌ 


திருக்கோட்டி எந்தை திறம்‌ 


2269 திறம்பிற்று இனி அறிந்தேன்‌ தென்‌ அரங்கத்து எந்தை 
திறம்பா வழிச்‌ சென்றார்க்கு அல்லால்‌ திறம்பாச்‌ 
செடி நரகை நீக்கி தாம்‌ செல்வதன்‌ முன்‌ வானோர்‌ 


கடி நகர வாசல்‌ கதவு 


2270 கதவி கதம்‌ சிறந்த கஞ்சனை முன்‌ காய்ந்து 
அதவி போர்‌ யானை ஒசித்து பதவியாய்ப்‌ 
பாணியால்‌ நீர்‌ ஏற்று பண்டு ஒருகால்‌ மாவலியை 


மாணியாய்க்‌ கொண்டிலையே மண்‌? 


2271 மண்ணுலகம்‌ ஆளேனே வானவர்க்கும்‌ வானவனாய்‌ 
விண்ணுலகம்‌ தன்‌ அகத்தும்‌ மேவேனே நண்ணித்‌ 
திருமாலை செங்கண்‌ நெடியானை எங்கள்‌ 


பெருமானை கைதொழுத பின்‌ 


2272 பின்னால்‌ அரு நரகம்‌ சேராமல்‌ பேதுறுவீர்‌ 
முன்னால்‌ வணங்க முயல்மினோ பல்‌ நூல்‌ 
அளந்தானை கார்க்‌ கடல்‌ சூழ்‌ ஞாலத்தை எல்லாம்‌ 


அளந்தான்‌ அவன்‌ சேவடி 


2273 அடியால்‌ முன்‌ கஞ்சனைச்‌ செற்று அமரர்‌ ஏத்தும்‌ 
படியான்‌ கொடிமேல்‌ புள்‌ கொண்டான்‌ நெடியான்‌ தன்‌ 
நாமமே ஏத்துமின்கள்‌ ஏத்தினால்‌ தாம்‌ வேண்டும்‌ 


(86) 


(87) 


(88) 


(89) 


(90) 


(91) 


30 


காமமே காட்டும்‌ கடிது 


2274 கடிது கொடு நரகம்‌ பிற்காலும்‌ செய்கை 
கொடிது என்று அது கூடாமுன்னம்‌ வடி சங்கம்‌ 
கொண்டானை கூந்தல்‌ வாய்‌ கீண்டானை கொங்கை நஞ்சு 


உண்டானை ஏத்துமினோ உற்று 


2275 உற்று வணங்கித்‌ தொழுமின்‌ உலகு ஏழும்‌ 
முற்றும்‌ விழுங்கும்‌ முகில்‌ வண்ணன்‌ பற்றிப்‌ 
பொருந்தாதான்‌ மார்பு இடந்து பூம்‌ பாடகத்துள்‌ 
இருந்தானை ஏத்தும்‌ என்‌ நெஞ்சு 


2276 என்‌ நெஞ்சம்‌ மேயான்‌ என்‌ சென்னியான்‌ தானவனை 
வல்‌ நெஞ்சம்‌ கீண்ட மணி வண்ணன்‌ முன்னம்‌ சேய்‌ 
ஊழியான்‌ ஊழி பெயர்த்தான்‌ உலகு ஏத்தும்‌ 

ஆழியான்‌ அத்தியூரான்‌ 


2277 அத்தியூரான்‌ புள்ளை ஊர்வான்‌ அணி மணியின்‌ 
துத்தி சேர்‌ நாகத்தின்மேல்‌ துயில்வான்‌ முத்தீ 
மறை ஆவான்‌ மா கடல்‌ நஞ்சு உண்டான்‌ தனக்கும்‌ 


இறை ஆவான்‌ எங்கள்‌ பிரான்‌ 


2278 எங்கள்‌ பெருமான்‌ இமையோர்‌ தலைமகன்‌ நீ 
செங்கண்‌ நெடு மால்‌ திருமார்பா பொங்கு 

பட மூக்கின்‌ ஆயிர வாய்ப்‌ பாம்பு அணைமேல்‌ சேர்ந்தாய்‌ 
குடமூக்குக்‌ கோயிலாக்‌ கொண்டு 


2279 கொண்டு வளர்க்க குழவியாய்த்‌ தான்‌ வளர்ந்தது 
உண்டது உலகு ஏழும்‌ உள்‌ ஒடுங்க கொண்டு 
குடம்‌ ஆடி கோவலனாய்‌ மேவி என்‌ நெஞ்சம்‌ 


இடமாகக்‌ கொண்ட இறை 


2280 இறை எம்‌ பெருமான்‌ அருள்‌ என்று இமையோர்‌ 
முறை நின்று மொய்ம்‌ மலர்கள்‌ தூவ அறை கழல 


(92) 


(93) 


(94) 


(95) 


(96) 


(97) 


(98) 


31 


சேவடியான்‌ செங்கண்‌ நெடியான்‌ குறள்‌ உருவாய்‌ 


மாவடிவின்‌ மண்‌ கொண்டான்‌ மால்‌ 


2281 மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு 
மேலா வியன்‌ துழாய்க்‌ கண்ணியனே மேலால்‌ 
விளவின்‌ காய்‌ கன்றினால்‌ வீழ்த்தவனே! என்‌ தன்‌ 
அளவு அன்றால்‌ யானுடைய அன்பு 


மூன்றாம்‌ ஆயிரம்‌ இயற்பா 


15. பேயாழ்வார்‌ - மூன்றாம்‌ திருவந்தாதி (2282 - 2381) 


2282 திருக்‌ கண்டேன்‌ பொன்‌ மேனி கண்டேன்‌ திகழும்‌ 
அருக்கன்‌ அணி நிறமும்‌ கண்டேன்‌ செருக்‌ கிளரும்‌ 
பொன்‌ ஆழி கண்டேன்‌ புரி சங்கம்‌ கைக்‌ கண்டேன்‌ 


என்‌ ஆழி வண்ணன்பால்‌ இன்று 


2283 இன்றே கழல்‌ கண்டேன்‌ ஏழ்‌ பிறப்பும்‌ யான்‌ அறுத்தேன்‌ 
பொன்‌ தோய்‌ வரை மார்பில்‌ பூந்‌ துழாய்‌ அன்று 
திருக்‌ கண்டு கொண்ட திருமாலே உன்னை 


மருக்கண்டுகொண்டு என்‌ மனம்‌ 


2284 மனத்து உள்ளான்‌ மா கடல்‌ நீர்‌ உள்ளான்‌ மலராள்‌ 
தனத்து உள்ளான்‌ தண்‌ துழாய்‌ மார்பன்‌ சினத்துச்‌ 
செருநர்‌ உகச்‌ செற்று உகந்த தேங்கு ஓத வண்ணன்‌ 

வரு நரகம்‌ தீர்க்கும்‌ மருந்து 


2285 மருந்தும்‌ பொருளும்‌ அமுதமும்‌ தானே 
திருந்திய செங்‌ கண்‌ மால்‌ ஆங்கே பொருந்தியும்‌ 
நின்று உலகம்‌ உண்டு உமிழ்ந்து நீர்‌ ஏற்று மூவடியால்‌ 
அன்று உலகம்‌ தாயோன்‌ அடி 


2286 அடி வண்ணம்‌ தாமரை அன்று உலகம்‌ தாயோன்‌ 


படி வண்ணம்‌ பார்க்‌ கடல்‌ நீர்‌ வண்ணம்‌ முடி வண்ணம்‌ 


(99) 


(100) 


(1) 


(2) 


(3) 


(4) 


32 


ஓர்‌ ஆழி வெய்யோன்‌ ஒளியும்‌ அஃது அன்றே 
ஆர்‌ ஆழி கொண்டாற்கு அழகு 


2287 அழகு அன்றே ஆழியாற்கு ஆழி நீர்‌ வண்ணம்‌? 
அழகு அன்றே அண்டம்‌ கடத்தல்‌? அழகு அன்றே 
அங்கை நீர்‌ ஏற்றாற்கு அலர்‌ மேலோன்‌ கால்‌ கழுவ 


கங்கை நீர்‌ கான்ற கழல்‌? 


2288 கழல்‌ தொழுதும்‌ வா நெஞ்சே! கார்க்‌ கடல்‌ நீர்‌ வேலைப்‌ 
பொழில்‌ அளந்த புள்‌ ஊர்திச்‌ செல்வன்‌ எழில்‌ அளந்து அங்கு 
எண்ணற்கு அரியானை எப்‌ பொருட்கும்‌ சேயோனை 


நண்ணற்கு அரியானை நாம்‌ 


2289 நாமம்‌ பல சொல்லி நாராயணா என்று 
நாம்‌ அங்கையால்‌ தொழுதும்‌ நல்‌ நெஞ்சே வா மருவி 
மண்ணுலகம்‌ உண்டு உமிழ்ந்த வண்டு அறையும்‌ தண்‌ துழாய்‌ 


கண்ணனையே காண்க நம்‌ கண்‌ 


2290 கண்ணும்‌ கமலம்‌ கமலமே கைத்தலமும்‌ 
மண்‌ அளந்த பாதமும்‌ மற்று அவையே எண்ணில்‌ 
கரு மா முகில்‌ வண்ணன்‌ கார்க்‌ கடல்‌ நீர்‌ வண்ணன்‌ 


திரு மா மணி வண்ணன்‌ தேசு 


2291 தேசும்‌ திறலும்‌ திருவும்‌ உருவமும்‌ 
மாசு இல்‌ குடிப்பிறப்பும்‌ மற்றவையும்‌ பேசில்‌ 
வலம்‌ புரிந்த வான்‌ சங்கம்‌ கொண்டான்‌ பேர்‌ ஓத 


நலம்‌ புரிந்து சென்று அடையும்‌ நன்கு 


2292 நன்கு ஓதும்‌ நால்‌ வேதத்து உள்ளான்‌ நறவு இரியும்‌ 
பொங்கு ஓதருவிப்‌ புனல்‌ வண்ணன்‌ சங்கு ஓதப்‌ 
பாற்கடலான்‌ பாம்பு அணையின்‌ மேலான்‌ பயின்று உரைப்பார்‌ 


நூல்‌ கடலான்‌ நுண்‌ அறிவினான்‌ 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


33 


2293 அறிவு என்னும்‌ தாள்‌ கொளுவி ஐம்புலனும்‌ தம்மில்‌ 
செறிவு என்னும்‌ திண்‌ கதவம்‌ செம்மி மறை என்றும்‌ 
நன்கு ஓதி நன்கு உணர்வார்‌ காண்பரே நாள்தோறும்‌ 


பைங்கோத வண்ணன்‌ படி 


2294 படி வட்டத்‌ தாமரை பண்டு உலகம்‌ நீர்‌ ஏற்று 
அடி வட்டத்தால்‌ அளப்ப நீண்ட முடி வட்டம்‌ 
ஆகாயம்‌ ஊடறுத்து அண்டம்‌ போய்‌ நீண்டதே 


மா காயமாய்‌ நின்ற மாற்கு 


2295 மால்பால்‌ மனம்‌ சுழிப்ப மங்கையர்‌ தோள்‌ கைவிட்டு 
நூல்பால்‌ மனம்‌ வைக்க நொய்விது ஆம்‌ நால்‌ பால 
வேதத்தான்‌ வேங்கடத்தான்‌ விண்ணோர்‌ முடி தோயும்‌ 
பாதத்தான்‌ பாதம்‌ பணிந்து 


2296 பணிந்து உயர்ந்த பெளவப்‌ படு திரைகள்‌ மோத 
பணிந்த பண மணிகளாலே அணிந்து அங்கு 
அனந்தன்‌ அணைக்‌ கிடக்கும்‌ அம்மான்‌ அடியேன்‌ 


மனம்‌ தன்‌ அணைக்‌ கிடக்கும்‌ வந்து 


2297 வந்து உதைத்த வெண்‌ திரைகள்‌ செம்‌ பவள வெண்‌ முத்தம்‌ 
அந்தி விளக்கும்‌ அணி விளக்காம்‌ எந்தை 

ஒரு அல்லித்‌ தாமரையாள்‌ ஒன்றிய சீர்‌ மார்வன்‌ 
திருவல்லிக்கேணியான்‌ சென்று 


2298 சென்ற நாள்‌ செல்லாத செங்கண்‌ மால்‌ எங்கள்‌ மால்‌ 
என்ற நாள்‌ எந்‌ நாளும்‌ நாள்‌ ஆகும்‌ என்றும்‌ 

இறவாத எந்தை இணை அடிக்கே ஆளாய்‌ 

மறவாது வாழ்த்துக என்‌ வாய்‌ 


2299 வாய்‌ மொழிந்து வாமனனாய்‌ மாவலிபால்‌ மூவடி மண்‌ 
நீ அளந்து கொண்ட நெடுமாலே தாவிய நின்‌ 

எஞ்சா இணை அடிக்கே ஏழ்‌ பிறப்பும்‌ ஆளாகி 

அஞ்சாது இருக்க அருள்‌ 


(12) 


(13) 


(14) 


(15) 


(16) 


(17) 


(18) 


34 


2300 அருளாது ஒழியுமே ஆல்‌ இலைமேல்‌ அன்று 
தெருளாத பிள்ளையாய்ச்‌ சேர்ந்தான்‌ இருளாத 
சிந்தையராய்‌ சேவடிக்கே செம்‌ மலர்‌ தூய்‌ கைதொழுது 


முந்தையராய்‌ நிற்பார்க்கு முன்‌? 


2301 அருளாது ஒழியுமே ஆல்‌ இலைமேல்‌ அன்று 
தெருளாத பிள்ளையாய்ச்‌ சேர்ந்தான்‌ இருளாத 
சிந்தையராய்‌ சேவடிக்கே செம்‌ மலர்‌ தூய்‌ கைதொழுது 


ந்தையராய்‌ நிற்பார்க்கு முன்‌? 


2302 பேசுவார்‌ எவ்வளவு பேசுவர்‌ அவ்வளவே 
வாச மலர்த்‌ துழாய்‌ மாலையான்‌ தேசு உடைய 
சக்கரத்தான்‌ சங்கினான்‌ சார்ங்கத்தான்‌ பொங்கு அரவ 


வக்கரனைக்‌ கொன்றான்‌ வடிவு 


2303 வடிவு ஆர்‌ முடி கோட்டி வானவர்கள்‌ நாளும்‌ 
கடி ஆர்‌ மலர்‌ தூவி காணும்‌ படியானை 
செம்மையால்‌ உள்‌ உருகி செவ்வனே நெஞ்சமே 


மெய்ம்மையே காண விரும்பு 


2304 விரும்பி விண்‌ மண்‌ அளந்த அஞ்‌ சிறைய வண்டு ஆர்‌ 
சுரும்பு தொளையில்‌ சென்று ஊத அரும்பும்‌ 
புனந்‌ துழாய்‌ மாலையான்‌ பொன்‌ அம்‌ கழற்கே 


மனம்‌ துழாய்‌ மாலாய்‌ வரும்‌ 


2305 வருங்கால்‌ இரு நிலனும்‌ மால்‌ விசும்பும்‌ காற்றும்‌ 
நெருங்கு தீ நீர்‌ உருவும்‌ ஆனான்‌ பொருந்தும்‌ 

சுடர்‌ ஆழி ஒன்று உடையான்‌ சூழ்‌ கழலே நாளும்‌ 
தொடர்‌ ஆழி நெஞ்சே தொழுது 


2306 தொழுதால்‌ பழுது உண்டே தூ நீர்‌ உலகம்‌ 
முழுது உண்டு மொய்‌ குழலாள்‌ ஆய்ச்சி விழுது உண்ட 
வாயானை மால்‌ விடை ஏழ்‌ செற்றானை வானவர்க்கும்‌ 


(19) 


(20) 


(21) 


(22) 


(23) 


(24) 


35 


சேயானை நெஞ்சே சிறந்து? 


2307 சிறந்த என்‌ சிந்தையும்‌ செங்கண்‌ அரவும்‌ 
நிறைந்த சீர்‌ நீள்‌ கச்சியுள்ளும்‌ உறைந்ததுவும்‌ 
வேங்கடமும்‌ வெஃகாவும்‌ வேளுக்கைப்பாடியுமே 


தாம்‌ கடவார்‌ தண்‌ துழாயார்‌ 


2308 ஆரே துயர்‌ உழந்தார்‌ துன்பு உற்றார்‌ ஆண்டையார்‌ 
காரே மலிந்த கருங்‌ கடலை நேரே 


கடைந்தானை காரணனை நீர்‌ அணைமேல்‌ பள்ளி 


அடைந்தானை நாளும்‌ அடைந்து? 


2309 அடைந்தது அரவு அணைமேல்‌ ஐவர்க்கு ஆய்‌ அன்று 
மிடைந்தது பாரத வெம்‌ போர்‌ உடைந்ததுவும்‌ 
ஆய்ச்சிபால்‌ மத்துக்கே அம்மனே! வாள்‌ எயிற்றுப்‌ 


பேய்ச்சி பால்‌ உண்ட பிரான்‌ 


2310 பேய்ச்சி பால்‌ உண்ட பெருமானைப்‌ பேர்ந்து எடுத்து 
ஆய்ச்சி முலைகொடுத்தாள்‌ அஞ்சாதே வாய்த்த 

இருள்‌ ஆர்‌ திருமேனி இன்‌ பவளச்‌ செவ்வாய்த்‌ 

தெருளா மொழியானைச்‌ சேர்ந்து 


2311 சேர்ந்த திருமால்‌ கடல்‌ குடந்தை வேங்கடம்‌ 
நேர்ந்த என்‌ சிந்தை நிறை விசும்பு வாய்ந்த 
மறை பாடகம்‌ அனந்தன்‌ வண்‌ துழாய்க்‌ கண்ணி 


இறைபாடி ஆய இவை 


2312 இவை அவன்‌ கோயில்‌ இரணியனது ஆகம்‌ 
அவைசெய்து அரி உருவம்‌ ஆனான்‌ செவி தெரியா 
நாகத்தான்‌ நால்‌ வேதத்து உள்ளான்‌ நறவு ஏற்றான்‌ 
பாகத்தான்‌ பாற்கடல்‌ உளான்‌ 


2313 பாற்கடலும்‌ வேங்கடமும்‌ பாம்பும்‌ பனி விசும்பும்‌ 
நூல்‌ கடலும்‌ நுண்‌ நூல தாமரைமேல்‌ பாற்பட்டு 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


(30) 


(31) 


36 


இருந்தார்‌ மனமும்‌ இடமாகக்‌ கொண்டான்‌ 


குருந்து ஒசித்த கோபாலகன்‌ 


2314 பாலகனாய்‌ ஆல்‌ இலைமேல்‌ பைய உலகு எல்லாம்‌ 
மேல்‌ ஒருநாள்‌ உண்டவனே! மெய்ம்மையே மாலவனே 
மந்தரத்தால்‌ மா நீர்க்‌ கடல்‌ கடைந்து வான்‌ அமுதம்‌ 
அந்தரத்தார்க்கு ஈந்தாய்‌ நீ அன்று 


2315 அன்று இவ்‌ உலகம்‌ அளந்த அசைவேகொல்‌? 
நின்று இருந்து வேளுக்கை நீள்‌ நகர்வாய்‌ அன்று 
கிடந்தானை கேடு இல்‌ சீரானை முன்‌ கஞ்சைக்‌ 


கடந்தானை நெஞ்சமே! காண்‌ 


2316 காண்‌ காண்‌ என விரும்பும்‌ கண்கள்‌ கதிர்‌ இலகு 
பூண்‌ தார்‌ அகலத்தான்‌ பொன்‌ மேனி பாண்கண்‌ 

தொழில்‌ பாடி வண்டு அறையும்‌ தொங்கலான்‌ செம்பொன்‌ 
கழல்‌ பாடி யாம்‌ தொழுதும்‌ கை 


2317 கைய கனல்‌ ஆழி கார்க்‌ கடல்‌ வாய்‌ வெண்‌ சங்கம்‌ 
வெய்ய கதை சார்ங்கம்‌ வெம்‌ சுடர்‌ வாள்‌ செய்ய 
படை பரவை பாழி பனி நீர்‌ உலகம்‌ 


அடி அளந்த மாயன்‌ அவற்கு 


2318 அவற்கு அடிமைப்‌ பட்டேன்‌ அகத்தான்‌ புறத்தான்‌ 
உவர்க்கும்‌ கருங்‌ கடல்‌ நீர்‌ உள்ளான்‌ துவர்க்கும்‌ 
பவள வாய்ப்‌ பூமகளும்‌ பல்‌ மணிப்‌ பூண்‌ ஆரம்‌ 


திகழும்‌ திருமார்பன்‌ தான்‌ 


2319 தானே தனக்கு உவமன்‌ தன்‌ உருவே எவ்‌ உருவும்‌ 
தானே தவ உருவும்‌ தாரகையும்‌ தானே 
எரி சுடரும்‌ மால்‌ வரையும்‌ எண்‌ திசையும்‌ அண்டத்து 


இரு சுடரும்‌ ஆய இறை 


2320 இறை ஆய்‌ நிலன்‌ ஆகி எண்‌ திசையும்‌ தான்‌ ஆய்‌ 


(32) 


(33) 


(34) 


(35) 


(36) 


(37) 


(38) 


37 


மறை ஆய்‌ மறைப்‌ பொருள்‌ ஆய்‌ வான்‌ ஆய்‌ பிறை வாய்ந்த 
வெள்ளத்து அருவி விளங்கு ஒலி நீர்‌ வேங்கடத்தான்‌ 


உள்ளத்தின்‌ உள்ளே உளன்‌ 


2321 உளன்‌ கண்டாய்‌ நல்‌ நெஞ்சே உத்தமன்‌ என்றும்‌ 
உளன்‌ கண்டாய்‌ உள்ளுவார்‌ உள்ளத்து உளன்‌ கண்டாய்‌ 
விண்‌ ஒடுங்கக்‌ கோடு உயரும்‌ வீங்கு அருவி வேங்கடத்தான்‌ 


மண்‌ ஒடுங்க தான்‌ அளந்த மன்‌ 


2322 மன்னு மணி முடி நீண்டு அண்டம்‌ போய்‌ எண்‌ திசையும்‌ 
துன்னு பொழில்‌ அனைத்தும்‌ சூழ்‌ கழலே மின்னை 
உடையாகக்‌ கொண்டு அன்று உலகு அளந்தான்‌ குன்றம்‌ 


குடையாக ஆ காத்த கோ 


2323 கோவலனாய்‌ ஆ நிரைகள்‌ மேய்த்து குழல்‌ ஊதி 
மா வலனாய்க்‌ கீண்ட மணி வண்ணன்‌ மேவி 

அரி உருவம்‌ ஆகி இரணியனது ஆகம்‌ 

தெரி உகிரால்‌ கீண்டான்‌ சினம்‌ 


2324 சின மா மத களிற்றின்‌ திண்‌ மருப்பைச்‌ சாய்த்து 
புனம்‌ மேய பூமி அதனைத்‌ தனமாக 

பேர்‌ அகலத்துள்‌ ஒடுக்கும்‌ பேர்‌ ஆர மார்வனார்‌ 

ஓர்‌ அகலத்து உள்ளது உலகு 


2325 உலகமும்‌ ஊழியும்‌ ஆழியும்‌ ஒண்‌ கேழ்‌ 
அலர்‌ கதிரும்‌ செந்தீயும்‌ ஆவான்‌ பல கதிர்கள்‌ 
பாரித்த பைம்‌ பொன்‌ முடியான்‌ அடி இணைக்கே 
பூரித்து என்‌ நெஞ்சே புரி 


2326 புரிந்து மத வேழம்‌ மாப்‌ பிடியோடு ஊடி 
திரிந்து சினத்தால்‌ பொருது விரிந்த சீர்‌ 
வெண்‌ கோட்டு முத்து உதிர்க்கும்‌ வேங்கடமே மேல்‌ ஒரு நாள்‌ 


மண்‌ கோட்டுக்‌ கொண்டான்‌ மலை 


(39) 


(40) 


(41) 


(42) 


(43) 


(44) 


(45) 


38 


2327 மலை முகடு மேல்‌ வைத்து வாசுகியைச்‌ சுற்றி 
தலை முகடு தான்‌ ஒரு கை பற்றி அலை முகட்டு 
அண்டம்‌ போய்‌ நீர்‌ தெறிப்ப அன்று கடல்‌ கடைந்தான்‌ 


பிண்டமாய்‌ நின்ற பிரான்‌ 


2328 நின்ற பெருமானே நீர்‌ ஏற்று உலகு எல்லாம்‌ 
சென்ற பெருமானே செங்கண்ணா அன்று 
துரக வாய்‌ கீண்ட துழாய்‌ முடியாய்‌! நங்கள்‌ 


நரக வாய்‌ கீண்டாயும்‌ நீ 


2329 நீ அன்றே நீர்‌ ஏற்று உலகம்‌ அடி அளந்தாய்‌? 
நீ அன்றே நின்று நிரை மேய்த்தாய்‌? நீ அன்றே 
மா வாய்‌ உரம்‌ பிளந்து மா மருதின்‌ ஊடு போய்‌ 


தேவாசுரம்‌ பொருதாய்‌ செற்று? 


2330 செற்றதுவும்‌ சேரா இரணியனை சென்று ஏற்றுப்‌ 
பெற்றதுவும்‌ மா நிலம்‌ பின்னைக்கு ஆய்‌ முற்றல்‌ 

முரி ஏற்றின்‌ முன்‌ நின்று மொய்ம்பு ஒழித்தாய்‌ மூரிச்‌ 
சுரி ஏறு சங்கினாய்‌! சூழ்ந்து 


2331 சூழ்ந்த துழாய்‌ அலங்கல்‌ சோதி மணி முடி மால்‌ 
தாழ்ந்த அருவித்‌ தட வரைவாய்‌ ஆழ்ந்த 
மணி நீர்ச்‌ சுனை வளர்ந்த மா முதலை கொன்றான்‌ 


அணி நீல வண்ணத்தவன்‌ 


2332 அவனே அரு வரையால்‌ ஆ நிரைகள்‌ காத்தான்‌ 
அவனே அணி மருதம்‌ சாய்த்தான்‌ அவனே 
கலங்காப்‌ பெரு நகரம்‌ காட்டுவான்‌ கண்டீர்‌ 


இலங்காபுரம்‌ எரித்தான்‌ எய்து 


2333 எய்தான்‌ மராமரம்‌ ஏழும்‌ இராமனாய்‌ 
எய்தான்‌ அம்‌ மான்‌ மறியை ஏந்திழைக்கு ஆய்‌ எய்ததுவும்‌ 
தென்‌ இலங்கைக்‌ கோன்‌ வீழ சென்று குறள்‌ உரு ஆய்‌ 


முன்‌ நிலம்‌ கைக்கொண்டான்‌ முயன்று 


(46) 


(47) 


(48) 


(49) 


(50) 


(51) 


(52) 


39 


40 


2334 முயன்று தொழு நெஞ்சே! மூரி நீர்‌ வேலை 
இயன்ற மரத்து ஆல்‌ இலையின்‌ மேலால்‌ பயின்று அங்கு ஓர்‌ 
மண்‌ நலம்‌ கொள்‌ வெள்ளத்து மாயக்‌ குழவியாய்‌ 


தண்‌ அலங்கல்‌ மாலையான்‌ தாள்‌ (53) 


2335 தாளால்‌ சகடம்‌ உதைத்து பகடு உந்தி 

கீளா மருது இடை போய்‌ கேழல்‌ ஆய்‌ மீளாது 

மண்‌ அகலம்‌ கீண்டு அங்கு ஓர்‌ மாது உகந்த மார்வற்குப்‌ 

பெண்‌ அகலம்‌ காதல்‌ பெரிது (54) 


2336 பெரிய வரை மார்பில்‌ பேர்‌ ஆரம்‌ பூண்டு 
கரிய முகிலிடை மின்‌ போல தெரியுங்கால்‌ 
பாண்‌ ஒடுங்க வண்டு அறையும்‌ பங்கயமே மற்று அவன்‌ தன்‌ 


நீள்‌ நெடுங்‌ கண்‌ காட்டும்‌ நிறம்‌ (55) 


2337 நிறம்‌ வெளிது செய்து பசிது கரிது என்று 

இறை உருவம்‌ யாம்‌ அறியோம்‌ எண்ணில்‌ நிறைவு உடைய 

நா மங்கை தானும்‌ நலம்‌ புகழ்‌ வல்லளே 

பூ மங்கை கேள்வன்பொலிவு? (56) 


2338 பொலிந்து இருண்ட கார்‌ வானில்‌ மின்னேபோல்‌ தோன்றி 
மலிந்து திரு இருந்த மார்வன்‌ பொலிந்த 
கருடன்மேல்‌ கொண்ட கரியான்‌ கழலே 


தெருள்‌ தன்மேல்‌ கண்டாய்‌ தெளி 57 


2339 தெளிந்த சிலாதலத்தின்மேல்‌ இருந்த மந்தி 
அளிந்த கடுவனையே நோக்கி விளங்கிய 
வெண்‌ மதியம்‌ தா என்னும்‌ வேங்கடமே மேல்‌ ஒரு நாள்‌ 


மண்‌ மதியில்‌ கொண்டு உகந்தான்‌ வாழ்வு 58 


2340 வாழும்‌ வகை அறிந்தேன்‌ மை போல்‌ நெடு வரைவாய்த்‌ 
தாழும்‌ அருவி போல்‌ தார்‌ கிடப்ப சூழும்‌ 
திரு மா மணி வண்ணன்‌ செங்கண்‌ மால்‌ எங்கள்‌ 


41 


பெருமான்‌ அடி சேரப்பெற்று 59 


2341 பெற்றம்‌ பிணை மருதம்‌ பேய்‌ முலை மாச்‌ சகடம்‌ 
முற்றக்‌ காத்து ஊடு போய்‌ உண்டு உதைத்து கற்றுக்‌ 
குணிலை விளங்‌ கனிக்குக்‌ கொண்டு எறிந்தான்‌ வெற்றிப்‌ 


பணிலம்‌ வாய்‌ வைத்து உகந்தான்‌ பண்டு 60 


2342 பண்டு எல்லாம்‌ வேங்கடம்‌ பாற்கடல்‌ வைகுந்தம்‌ 
கொண்டு அங்கு உறைவார்க்கு கோயில்‌ போல்‌ வண்டு 
வளம்‌ கிளரும்‌ நீள்‌ சோலை வண்‌ பூங்‌ கடிகை 


இளங்‌ குமரன்‌ தன்‌ விண்ணகர்‌ 61 


2343 விண்ணகரம்‌ வெஃகா விரி திரை நீர்‌ வேங்கடம்‌ 
மண்‌ நகரம்‌ மா மாட வேளுக்கை மண்ணகத்த 

தென்‌ குடந்தை தேன்‌ ஆர்‌ திருவரங்கம்‌ தென்கோட்டி 
தன்‌ குடங்கை நீர்‌ ஏற்றான்‌ தாழ்வு 62 


2344 தாழ்‌ சடையும்‌ நீள்‌ முடியும்‌ ஒண்‌ மழுவும்‌ சக்கரமும்‌ 
சூழ்‌ அரவும்‌ பொன்‌ நாணும்‌ தோன்றுமால்‌ சூழும்‌ 
திரண்டு அருவி பாயும்‌ திருமலைமேல்‌ எந்தைக்கு 
இரண்டு உருவும்‌ ஒன்றாய்‌ இசைந்து 63 


2345 இசைந்த அரவமும்‌ வெற்பும்‌ கடலும்‌ 
பசைந்து அங்கு அமுது படுப்ப அசைந்து 
கடைந்த வருத்தமோ கச்சி வெஃகாவில்‌ 
கிடந்து இருந்து நின்றதுவும்‌ அங்கு? 64 


2346 அங்கற்கு இடர்‌ இன்றி அந்திப்‌ பொழுதத்து 
மங்க இரணியனது ஆகத்தை பொங்கி 

அரி உருவமாய்ப்‌ பிளந்த அம்மான்‌ அவனே 

கரி உருவம்‌ கொம்பு ஒசித்தான்‌ காய்ந்து 65 


2347 காய்ந்து இருளை மாற்றி கதிர்‌ இலகு மா மணிகள்‌ 
ஏய்ந்த பணக்‌ கதிர்மேல்‌ வெவ்வுயிர்ப்ப வாய்ந்த 


மது கைடபரும்‌ வயிறு உருகி மாண்டார்‌ 


அது கேடு அவர்க்கு இறுதி ஆங்கு 66 


2348 ஆங்கு மலரும்‌ குவியுமால்‌ உந்திவாய்‌ 
ஓங்கு கமலத்தின்‌ ஒண்‌ போது ஆம்‌ கைத்‌ 
திகிரி சுடர்‌ என்றும்‌ வெண்‌ சங்கம்‌ வானில்‌ 


பகரும்‌ மதி என்றும்‌ பார்த்து 67 


2349 பார்த்த கடுவன்‌ சுனை நீர்‌ நிழல்‌ கண்டு 
பேர்த்து ஓர்‌ கடுவன்‌ எனப்‌ பேர்ந்து கார்த்த 
களங்‌ கனிக்குக்‌ கை நீட்டும்‌ வேங்கடமே மேல்‌ நாள்‌ 


விளங்‌ கனிக்குக்‌ கன்று எறிந்தான்‌ வெற்பு 68 


2350 வெற்பு என்று வேங்கடம்‌ பாடும்‌ வியன்‌ துழாய்‌ 
கற்பு என்று சூடும்‌ கருங்‌ குழல்மேல்‌ மல்‌ பொன்ற 
நீண்ட தோள்‌ மால்‌ கிடந்த நீள்‌ கடல்‌ நீர்‌ ஆடுவான்‌ 
பூண்ட நாள்‌ எல்லாம்‌ புகும்‌ 69 


2351 புகு மதத்தால்‌ வாய்‌ பூசி கீழ்‌ தாழ்ந்து அருவி 
உகு மதத்தால்‌ கால்‌ கழுவி கையால்‌ மிகு மதத்‌ தேன்‌ 
விண்ட மலர்‌ கொண்டு விறல்‌ வேங்கடவனையே 


கண்டு வணங்கும்‌ களிறு 70 


2352 களிறு முகில்‌ குத்த கை எடுத்து ஓடி 
ஒளிறு மருப்பு ஒசி கை யாளி பிளிறி 
விழ கொன்று நின்று அதிரும்‌ வேங்கடமே மேல்‌ நாள்‌ 


குழக்‌ கன்று கொண்டு எறிந்தான்‌ குன்று 71 


2353 குன்று ஒன்றின்‌ ஆய குற மகளிர்‌ கோல்‌ வளைக்‌ கை 


சென்று விளையாடும்‌ தீம்‌ கழை போய்‌ வென்று 
விளங்கு மதி கோள்‌ விடுக்கும்‌ வேங்கடமே மேலை 
இளங்‌ குமரர்‌ கோமான்‌ இடம்‌ 72 


2354 இடம்‌ வலம்‌ ஏழ்‌ பூண்ட இரவித்‌ தேர்‌ ஓட்டி 


42 


வட முக வேங்கடத்து மன்னும்‌ குடம்‌ நயந்த 
கூத்தனாய்‌ நின்றான்‌ குரை கழலே கூறுவதே 
நாத்தன்னால்‌ உள்ள நலம்‌ 73 


2355 நலமே வலிதுகொல்‌ நஞ்சு ஊட்டு வன்‌ பேய்‌ 
நிலமே புரண்டு போய்‌ வீழ சலமே தான்‌ 
வெம்‌ கொங்கை உண்டானை மீட்டு ஆய்ச்சி ஊட்டுவான்‌ 


தன்‌ கொங்கை வாய்‌ வைத்தாள்‌ சார்ந்து? 74 


2356 சார்ந்து அகடு தேய்ப்பத்‌ தடாவிய கோட்டு உச்சிவாய்‌ 
ஊர்ந்து இயங்கும்‌ வெண்‌ மதியின்‌ ஒண்‌ முயலைச்‌ சேர்ந்து 
சின வேங்கை பார்க்கும்‌ திருமலையே ஆயன்‌ 


புன வேங்கை நாறும்‌ பொருப்பு 75 


2357 பொருப்பிடையே நின்றும்‌ புனல்‌ குளித்தும்‌ ஐந்து 
நெருப்பிடையே நிற்கவும்‌ நீர்‌ வேண்டா விருப்பு உடைய 
வெஃகாவே சேர்ந்தானை மெய்ம்‌ மலர்‌ தூய்க்‌ கைதொழுதால்‌ 
அஃகாவே தீவினைகள்‌ ஆய்ந்து? 76 


2358 ஆய்ந்த அரு மறையோன்‌ நான்முகத்தோன்‌ நன்‌ குறங்கில்‌ 
வாய்ந்த குழவியாய்‌ வாள்‌ அரக்கன்‌ ஏய்ந்த 

முடிப்‌ போது மூன்று ஏழ்‌ என்று எண்ணினான்‌ ஆர்ந்த 

அடிப்‌ போது நங்கட்கு அரண்‌ 77 


2359 அரண்‌ ஆம்‌ நமக்கு என்றும்‌ ஆழி வலவன்‌ 
முரன்‌ நாள்‌ வலம்‌ சுழிந்த மொய்ம்பன்‌ சரண்‌ ஆமேல்‌ 
ஏது கதி? ஏது நிலை? ஏது பிறப்பு? என்னாதே 

ஓது கதி மாயனையே ஓர்த்து 78 


2360 ஓர்த்த மனத்தராய்‌ ஐந்து அடக்கி ஆராய்ந்து 
பேர்த்தால்‌ பிறப்பு ஏழும்‌ பேர்க்கலாம்‌ கார்த்த 
விரை ஆர்‌ நறும்‌ துழாய்‌ வீங்கு ஓத மேனி 

நிரை ஆர மார்வனையே நின்று 79 


43 


44 


2361 நின்று எதிராய நிரை மணித்‌ தேர்‌ வாணன்‌ தோள்‌ 
ஒன்றிய ஈர்‌ ஐஞ்ஞூறு உடன்‌ துணிய வென்று இலங்கும்‌ 
ஆர்‌ படு வான்‌ நேமி அரவு அணையான்‌ சேவடிக்கே 
நேர்படுவான்‌ தான்‌ முயலும்‌ நெஞ்சு 80 


2362 நெஞ்சால்‌ நினைப்பு அரியனேலும்‌ நிலைப்பெற்று என்‌ 
நெஞ்சமே பேசாய்‌ நினைக்குங்கால்‌ நெஞ்சத்துப்‌ 

பேராது நிற்கும்‌ பெருமானை என்கொலோ 

ஓராது நிற்பது உணர்வு? 81 


2363 உணரில்‌ உணர்வு அரியன்‌ உள்ளம்‌ புகுந்து 

புணரிலும்‌ காண்பு அரியன்‌ உண்மை இணர்‌ அணைய 

கொங்கு அணைந்து வண்டு அறையும்‌ தண்‌ துழாய்க்‌ கோமானை 
எங்கு அணைந்து காண்டும்‌ இனி? 82 


2364 இனி அவன்‌ மாயன்‌ என உரைப்பரேலும்‌ 
இனி அவன்‌ காண்பு அரியனேலும்‌ இனியவன்‌ 
கள்ளத்தால்‌ மண்‌ கொண்டு விண்‌ கடந்த பைங்‌ கழலான்‌ 


உள்ளத்தின்‌ உள்ளே உளன்‌ 83 


2365 உளனாய நான்மறையின்‌ உட்பொருளை உள்ளத்து 
உளனாகத்‌ தேர்ந்து உணர்வரேலும்‌ உளனாய 
வண்‌ தாமரை நெடுங்‌ கண்‌ மாயவனை யாவரே 


கண்டார்‌? உகப்பர்‌ கவி 84 


2366 கவியினார்‌ கை புனைந்து கண்‌ ஆர்‌ கழல்‌ போய்‌ 
செவியின்‌ ஆர்‌ கேள்வியராய்ச்‌ சேர்ந்தார்‌ புவியினார்‌ 
போற்றி உரைக்க பொலியுமே பின்னைக்கு ஆய்‌ 
ஏற்று உயிரை அட்டான்‌ எழில்‌? 85 


2367 எழில்‌ கொண்ட மின்னுக்‌ கொடி எடுத்து வேகத்‌ 
தொழில்கொண்டு தான்‌ முழங்கித்‌ தோன்றும்‌ எழில்கொண்ட 
நீர்‌ மேகம்‌ அன்ன நெடு மால்‌ நிறம்‌ போல 


கார்‌ வானம்‌ காட்டும்‌ கலந்து 86 


2368 கலந்து மணி இமைக்கும்‌ கண்ணா நின்‌ மேனி 
மலர்ந்து மரகதமே காட்டும்‌ நலம்‌ திகழும்‌ 
கொந்தின்வாய்‌ வண்டு அறையும்‌ தண்‌ துழாய்க்‌ கோமானை 


அந்தி வான்‌ காட்டும்‌ அது 87 


2369 அது நன்று இது தீது என்று ஐயப்படாதே 
மது நின்ற தண்‌ துழாய்‌ மார்வன்‌ பொது நின்ற 
பொன்‌ அம்‌ கழலே தொழுமின்‌ முழுவினைகள்‌ 


முன்னம்‌ கழலும்‌ முடிந்து 88 


2370 முடிந்த பொழுதில்‌ குற வாணர்‌ ஏனம்‌ 
படிந்து உழு சால்‌ பைந்‌ தினைகள்‌ வித்த தடிந்து எழுந்த 


வேய்ங்‌ கழை போய்‌ விண்‌ திறக்கும்‌ வேங்கடமே மேல்‌ ஒரு நாள்‌ 


தீம்‌ குழல்‌ வாய்‌ வைத்தான்‌ சிலம்பு 89 


2371 சிலம்பும்‌ செறி கழலும்‌ சென்று இசைப்ப விண்‌ ஆறு 
அலம்பிய சேவடி போய்‌ அண்டம்‌ புலம்பிய தோள்‌ 

எண்‌ திசையும்‌ சூழ இடம்‌ போதாது என்கொலோ 

வண்‌ துழாய்‌ மால்‌ அளந்த மண்‌? 90 


2372 மண்‌ உண்டும்‌ பேய்ச்சி முலை உண்டும்‌ ஆற்றாதாய்‌ 
வெண்ணெய்‌ விழுங்க வெகுண்டு ஆய்ச்சி கண்ணிக்‌ 
கயிற்றினால்‌ கட்ட தான்‌ கட்டுண்டிருந்தான்‌ 
வயிற்றினோடு ஆற்றா மகன்‌ 91 


2373 மகன்‌ ஒருவர்க்கு அல்லாத மா மேனி மாயன்‌ 
மகன்‌ ஆம்‌ அவன்‌ மகன்‌ தன்‌ காதல்‌ மகனைச்‌ 
சிறைசெய்த வாணன்‌ தோள்‌ செற்றான்‌ கழலே 
நிறைசெய்து என்‌ நெஞ்சே நினை 92 


2374 நினைத்து உலகில்‌ ஆர்‌ தெளிவார்‌ நீண்ட திருமால்‌? 
அனைத்து உலகும்‌ உள்‌ ஒடுக்கி ஆல்மேல்‌ கனைத்து உலவு 
வெள்ளத்து ஓர்‌ பிள்ளையாய்‌ மெள்ளத்‌ துயின்றானை 


45 


உள்ளத்தே வை நெஞ்சமே உய்த்து 93 


2375 உய்த்து உணர்வு என்னும்‌ ஒளி கொள்‌ விளக்கு ஏற்றி 
வைத்து அவனை நாடி வலைப்படுத்தேன்‌ மெத்தெனவே 
நின்றான்‌ இருந்தான்‌ கிடந்தான்‌ என்‌ நெஞ்சத்து 
பொன்றாமை மாயன்‌ புகுந்து 


2376 புகுந்து இலங்கும்‌ அந்திப்‌ பொழுதத்து அரியாய்‌ 
இகழ்ந்த இரணியனது ஆகம்‌ சுகிர்ந்து எங்கும்‌ 

சிந்தப்‌ பிளந்த திருமால்‌ திருவடியே 

வந்தித்து என்‌ நெஞ்சமே வாழ்த்து (95) 


2377 வாழ்த்திய வாயராய்‌ வானோர்‌ மணி மகுடம்‌ 


தாழ்த்தி வணங்கத்‌ தழும்பாமே கேழ்த்த 
அடித்‌ தாமரை மலர்மேல்‌ மங்கை மணாளன்‌ 


அடித்‌ தாமரை ஆம்‌ அலர்‌ 


2378 அலர்‌ எடுத்த உந்தியான்‌ ஆங்கு எழில்‌ ஆய 
மலர்‌ எடுத்த மா மேனி மாயன்‌ அலர்‌ எடுத்த 
வண்ணத்தான்‌ மா மலரான்‌ வார்‌ சடையான்‌ என்று இவர்கட்கு 


எண்ணத்தான்‌ ஆமோ இமை? 


2379 இமம்‌ சூழ்‌ மலையும்‌ இரு விசும்பும்‌ காற்றும்‌ 
அமம்‌ சூழ்ந்து அற விளங்கித்‌ தோன்றும்‌ நமன்‌ சூழ்‌ 
நரகத்து நம்மை நணுகாமல்‌ காப்பான்‌ 


துரகத்தை வாய்‌ பிளந்தான்‌ தொட்டு 


2380 தொட்ட படை எட்டும்‌ தோலாத வென்றியான்‌ 
அட்டபுயகரத்தான்‌ அஞ்ஞான்று குட்டத்துக்‌ 

கோள்‌ முதலை துஞ்ச குறித்து எறிந்த சக்கரத்தான்‌ 
தாள்‌ முதலே நங்கட்குச்‌ சார்வு 


2381 சார்வு நமக்கு என்றும்‌ சக்கரத்தான்‌ தண்‌ துழாய்த்‌ 


தார்‌ வாழ்‌ வரை மார்பன்‌ தான்‌ முயங்கும்‌ கார்‌ ஆர்ந்த 


(94) 


(96) 


(97) 


(98) 


(99) 


46 


47 


வான்‌ அமரும்‌ மின்‌ இமைக்கும்‌ வண்‌ தாமரை நெடுங்‌ கண்‌ 


தேன்‌ அமரும்‌ பூமேல்‌ திரு (100) 


16. திருமழிசை ஆழ்வார்‌ - நான்முகன்‌ திருவந்தாதி (2382 -2477) 


2382 நான்முகனை நாராயணன்‌ படைத்தான்‌ நான்முகனும்‌ 

தான்‌ முகமாய்ச்‌ சங்கரனைத்‌ தான்‌ படைத்தான்‌ யான்‌ முகமாய்‌ 

அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன்‌ ஆழ்‌ பொருளை 

சிந்தாமல்‌ கொள்மின்‌ நீர்‌ தேர்ந்து (1) 


2383 தேருங்கால்‌ தேவன்‌ ஒருவனே என்று உரைப்பர்‌ 

ஆரும்‌ அறியார்‌ அவன்‌ பெருமை ஓரும்‌ 

பொருள்‌ முடிவும்‌ இத்தனையே எத்‌ தவம்‌ செய்தார்க்கும்‌ 

அருள்‌ முடிவது ஆழியான்பால்‌ (2) 


2384 பாலில்‌ கிடந்ததுவும்‌ பண்டு அரங்கம்‌ மேயதுவும்‌ 
ஆலில்‌ துயின்றதுவும்‌ ஆர்‌ அறிவார்‌ ஞாலத்து 
ஒரு பொருளை வானவர்‌ தம்‌ மெய்ப்‌ பொருளை அப்பில்‌ 


அரு பொருளை யான்‌ அறிந்த ஆறு? (3) 


2385 ஆறு சடைக்‌ கரந்தான்‌ அண்டர்கோன்‌ தன்னோடும்‌ 
கூறு உடையன்‌ என்பதுவும்‌ கொள்கைத்தே? வேறு ஒருவர்‌ 
இல்லாமை நின்றானை எம்மானை எப்‌ பொருட்கும்‌ 


சொல்லானைச்‌ சொன்னேன்‌ தொகுத்து (4) 


2386 தொகுத்த வரத்தனாய்த்‌ தோலாதான்‌ மார்வம்‌ 

வகிர்த்த வளை உகிர்‌ தோள்‌ மாலே உகத்தில்‌ 

ஒருநான்று நீ உயர்த்தி உள்வாங்கி நீயே 

அரு நான்கும்‌ ஆனாய்‌ அறி (5) 


2387 அறியார்‌ சமணர்‌ அயர்த்தார்‌ பவுத்தர்‌ 


சிறியார்‌ சிவப்பட்டார்‌ செப்பில்‌ வெறியாய 


மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார்‌ 


ஈனவரே ஆதலால்‌ இன்று 


2388 இன்று ஆக நாளையே ஆக இனிச்‌ சிறிது 
நின்று ஆக நின்‌ அருள்‌ என்பாலதே நன்றாக 


நான்‌ உன்னை அன்றி இலேன்‌ கண்டாய்‌ நாரணனே 


நீ என்னை அன்றி இலை 


2389 இலை துணை மற்று என்‌ நெஞ்சே! ஈசனை வென்ற 
சிலை கொண்ட செங்கண்‌ மால்‌ சேரா குலை கொண்ட 
ஈர்‌ ஐந்தலையான்‌ இலங்கையை ஈடு அழித்த 

கூர்‌ அம்பன்‌ அல்லால்‌ குறை 


2390 குறைகொண்டு நான்முகன்‌ குண்டிகை நீர்‌ பெய்து 
மறைகொண்ட மந்திரத்தால்‌ வாழ்த்தி கறைகொண்ட 
கண்டத்தான்‌ சென்னிமேல்‌ ஏறக்‌ கழுவினான்‌ 


அண்டத்தான்‌ சேவடியை ஆங்கு 


2391 ஆங்கு ஆரவாரம்‌ அது கேட்டு அழல்‌ உமிழும்‌ 
பூங்‌ கார்‌ அரவு அணையான்‌ பொன்‌ மேனி யாம்‌ காண 


வல்லமே அல்லமே? மா மலரான்‌ வார்‌ சடையான்‌ 


வல்லரே அல்லரே வாழ்த்து 


2392 வாழ்த்துக வாய்‌ காண்க கண்‌ கேட்க செவி மகுடம்‌ 
தாழ்த்தி வணங்குமின்கள்‌ தண்‌ மலரால்‌ சூழ்த்த 
துழாய்‌ மன்னு நீள்‌ முடி என்‌ தொல்லை மால்‌ தன்னை 


வழா வண்‌ கை கூப்பி மதித்து 


2393 மதித்தாய்‌ போய்‌ நான்கில்‌ மதியார்‌ போய்‌ வீழ 
மதித்தாய்‌ மதி கோள்‌ விடுத்தாய்‌ மதித்தாய்‌ 

மடுக்‌ கிடந்த மா முதலை கோள்‌ விடுப்பான்‌ ஆழி 
விடற்கு இரண்டும்‌ போய்‌ இரண்டின்‌ வீடு 


(6) 


(7) 


(8) 


(9) 


(10) 


(11) 


(12) 


48 


49 


2394 வீடு ஆக்கும்‌ பெற்றி அறியாது மெய்‌ வருத்திக்‌ 

கூடு ஆக்கி நின்று உண்டு கொன்று உழல்வீர்‌ வீடு ஆக்கும்‌ 

மெய்ப்பொருள்‌ தான்‌ வேத முதற்பொருள்‌ தான்‌ விண்ணவர்க்கு 

நற்பொருள்‌ தான்‌ நாராயணன (13) 


2395 நாராயணன்‌ என்னை ஆளி நரகத்துச்‌ 
சேராமல்‌ காக்கும்‌ திருமால்‌ தன்‌ பேரான 
பேசப்‌ பெறாத பிணச்‌ சமயர்‌ பேசக்‌ கேட்டு 


ஆசைப்பட்டு ஆழ்வார்‌ பலர (14) 


2396 பல தேவர்‌ ஏத்த படி கடந்தான்‌ பாதம்‌ 
மலர்‌ ஏற இட்டு இறைஞ்சி வாழ்த்த வலர்‌ ஆகில்‌ 
மார்க்கண்டன்‌ கண்ட வகையே வரும்‌ கண்டீர்‌ 


நீர்க்கண்டன்‌ கண்ட நிலை (15) 


2397 நிலைமன்னும்‌ என்‌ நெஞ்சம்‌ அந்நான்று தேவர்‌ 
தலைமன்னர்‌ தாமே மாற்றாக பல மன்னர்‌ 
போர்‌ மாள வெம்‌ கதிரோன்மாய பொழில்‌ மறைய 


தேர்‌ ஆழியால்‌ மறைத்தாரால்‌ (16) 


2398 ஆல நிழற்கீழ்‌ அறநெறியை நால்வர்க்கு 
மேலை யுகத்து உரைத்தான்‌ மெய்த்‌ தவத்தோன்‌ ஞாலம்‌ 
அளந்தானை ஆழிக்‌ கிடந்தானை ஆல்மேல்‌ 


வளர்ந்தானைத்‌ தான்‌ வணங்குமாறு (17) 


2399 மாறு ஆய தானவனை வள்‌ உகிரால்‌ மார்வு இரண்டு 

கூறாகக்‌ கீறிய கோளரியை வேறாக 

ஏத்தியிருப்பாரை வெல்லுமே மற்று அவரைச்‌ 

சாத்தியிருப்பார்‌ தவம்‌ (18) 


2400 தவம்‌ செய்து நான்முகனால்‌ பெற்ற வரத்தை 
அவம்‌ செய்த ஆழியாய்‌ அன்றே? உவந்து எம்மைக்‌ 
காப்பாய்‌ நீ காப்பதனை ஆவாய்‌ நீ வைகுந்தம்‌ 


ஈப்பாயும்‌ எவ்‌ உயிர்க்கும்‌ ந (19) 


2401 நீயே உலகும்‌ எல்லாம்‌ நின்‌ அருளே நிற்பனவும்‌ 
நீயே தவத்‌ தேவ தேவனும்‌ நீயே 
எரி சுடரும்‌ மால்‌ வரையும்‌ எண்‌ திசையும்‌ அண்டத்து 


இரு சுடரும்‌ ஆய இவை 


2402 இவையா பில வாய்‌ திறந்து எரி கான்ற 


இவையா எரிவட்டக்‌ கண்கள்‌ இவையா 
எரி பொங்கிக்‌ காட்டும்‌ இமையோர்‌ பெருமான்‌ 


அரி பொங்கிக்‌ காட்டும்‌ அழகு (21) 


2403 அழகியான்‌ தானே அரி உருவன்‌ தானே 
பழகியான்‌ தாளே பணிமின்‌ குழவியாய்த்‌ 
தான்‌ ஏழ்‌ உலகுக்கும்‌ தன்மைக்கும்‌ தன்மையனே 


மீன்‌ ஆய்‌ உயிர்‌ அளிக்கும்‌ வித்து 


2404 வித்தும்‌ இடவேண்டும்‌ கொல்லோ விடை அடர்த்த 


பத்தி உழவன்‌ பழம்‌ புனத்து? மொய்த்து எழுந்த 
கார்‌ மேகம்‌ அன்ன கரு மால்‌ திருமேனி 


நீர்‌ வானம்‌ காட்டும்‌ நிகழ்ந்து 


2405 நிகழ்ந்தாய்‌ பால்‌ பொன்‌ பசுப்புக்‌ கார்‌ வண்ணம்‌ நான்கும்‌ 


இகழ்ந்தாய்‌ இருவரையும்‌ வீய புகழ்ந்தாய்‌ 


சினப்‌ போர்ச்‌ சுவேதனைச்‌ சேனாபதியாய்‌ 


மனப்‌ போர்‌ முடிக்கும்‌ வகை 


2406 வகையால்‌ மதியாது மண்‌ கொண்டாய்‌ மற்றும்‌ 
வகையால்‌ வருவது ஒன்று உண்டே? வகையால்‌ 
வயிரம்‌ குழைத்து உண்ணும்‌ மாவலி தான்‌ என்னும்‌ 
வயிர வழக்கு ஒழித்தாய்‌ மற்று 


2407 மற்றுத்‌ தொழுவார்‌ ஒருவரையும்‌ யான்‌ இன்மை 


கற்றைச்‌ சடையான்‌ கரி கண்டாய்‌ எற்றைக்கும்‌ 


(20) 


(22) 


(23) 


(24) 


(25) 


50 


கண்டுகொள்‌ கண்டாய்‌ கடல்வண்ணா! யான்‌ உன்னைக்‌ 


கண்டுகொளகிற்குமாறு 


2408 மால்‌ தான்‌ புகுந்த மட நெஞ்சம்‌ மற்றதுவும்‌ 
பேறாகக்‌ கொள்வனோ பேதைகாள்‌! நீறாடி 
தான்‌ காண மாட்டாத தார்‌ அகலச்‌ சேவடியை 


யான்‌ காண வல்லேற்கு இது? 


2409 இது இலங்கை ஈடு அழியக்‌ கட்டிய சேது 
இது விலங்கு வாலியை வீழ்த்தது இது இலங்கை 


தான்‌ ஒடுங்க வில்‌ நுடங்க தண்‌ தார்‌ இராவணனை 


ஊன்‌ ஒடுங்க எய்தான்‌ உகப்பு 


2410 உகப்பு உருவன்‌ தானே ஒளி உருவன்‌ தானே 
மகப்பு உருவன்‌ தானே மதிக்கில்‌ மிகப்‌ புருவம்‌ 
ஒன்றுக்கு ஒன்று ஓசனையான்‌ வீழ ஒரு கணையால்‌ 


அன்றிக்கொண்டு எய்தான்‌ அவன்‌ 


2411 அவன்‌ என்னை ஆளி அரங்கத்து அரங்கில்‌ 
அவன்‌ என்னை எய்தாமல்‌ காப்பான்‌ அவன்‌ என்னது 
உள்ளத்து நின்றான்‌ இருந்தான்‌ கிடக்குமே 
வெள்ளத்து அரவு அணையின்மேல்‌? 


2412 மேல்‌ நான்முகன்‌ அரனை இட்ட விடு சாபம்‌ 
தான்‌ நாரணன்‌ ஒழித்தான்‌ தாரகையுள்‌ வானோர்‌ 
பெருமானை ஏத்தாத பேய்காள்‌ பிறக்கும்‌ 

௧௬ மாயம்‌ பேசில்‌ கதை (31) 


2413 கதைப்‌ பொருள்‌ தான்‌ கண்ணன்‌ திருவயிற்றின்‌ உள்ள 
உதைப்பளவு போதுபோக்கு இன்றி வதைப்பொருள்‌ தான்‌ 


வாய்ந்த குணத்துப்‌ படாதது அடைமினோ 
ஆய்ந்த குணத்தான்‌ அடி 


2414 அடிச்‌ சகடம்‌ சாடி அரவு ஆட்டி யானை 


(26) 


(27) 


(28) 


(29) 


(30) 


(32) 


51 


பிடித்து ஒசித்து பேய்‌ முலை நஞ்சு உண்டு வடிப்‌ பவள 
வாய்ப்‌ பின்னை தோளிக்கா வல்‌ ஏற்று எருத்து இறுத்து 
கோ பின்னும்‌ ஆனான்‌ குறிப்பு 


2415 குறிப்பு எனக்குக்‌ கோட்டியூர்‌ மேயானை ஏத்த 
குறிப்பு எனக்கு நன்மை பயக்க வெறுப்பனோ 
வேங்கடத்து மேயானை மெய்‌ வினை நோய்‌ எய்தாமல்‌ 


தான்‌ கடத்தும்‌ தன்மையான்‌ தாள்‌? 


2416 தாளால்‌ உலகம்‌ அளந்த அசைவேகொல்‌? 
வாளா கிடந்தருளும்‌ வாய்திறவான்‌ நீள்‌ ஓதம்‌ 

வந்து அலைக்கும்‌ மா மயிலை மா அல்லிக்‌ கேணியான்‌ 
ஐந்தலை வாய்‌ நாகத்து அணை 


2417 நாகத்து அணைக்‌ குடந்தை வெஃகா திரு எவ்வுள்‌ 
நாகத்து அணை அரங்கம்‌ பேர்‌ அன்பில்‌ நாகத்து 
அணைப்‌ பாற்கடல்‌ கிடக்கும்‌ ஆதி நெடுமால்‌ 
அணைப்பார்‌ கருத்தன்‌ ஆவான்‌ (36) 


2418 வான்‌ உலவு தீவளி மா கடல்‌ மா பொருப்பு 
தான்‌ உலவு வெம்‌ கதிரும்‌ தண்‌ மதியும்‌ மேல்‌ நிலவு 
கொண்டல்‌ பெயரும்‌ திசை எட்டும்‌ சூழ்ச்சியும்‌ 
அண்டம்‌ திருமால்‌ அகைப்பு 


2419 அகைப்பு இல்‌ மனிசரை ஆறு சமயம்‌ 
புகைத்தான்‌ பொரு கடல்‌ நீர்‌ வண்ணன்‌ உகைக்குமேல்‌ 
எத்‌ தேவர்‌ வாலாட்டும்‌ எவ்வாறு செய்கையும்‌ 


அப்போது ஒழியும்‌ அழைப்பு 


2420 அழைப்பன்‌ திருவேங்கடத்தானைக்‌ காண 
இழைப்பன்‌ திருக்கூடல்‌ கூட மழைப்‌ பேர்‌ 
அருவி மணி வரன்றி வந்து இழிய யானை 
வெருவி அரவு ஒடுங்கும்‌ வெற்பு 


(33) 


(34) 


(35) 


(37) 


(38) 


(39) 


52 


2421 வெற்பு என்று வேங்கடம்‌ பாடினேன்‌ வீடு ஆக்கி 
நிற்கின்றேன்‌ நின்று நினைக்கின்றேன்‌ கற்கின்ற 
நூல்‌ வலையில்‌ பட்டிருந்த நூலாட்டி கேள்வனார்‌ 


கால்‌ வலையில்‌ பட்டிருந்தேன்‌ காண்‌ 


2422 காணல்‌ உறுகின்றேன்‌ கல்‌ அருவி முத்து உதிர 
ஓண விழவில்‌ ஒலி அதிர பேணி 
வரு வேங்கடவா என்‌ உள்ளம்‌ புகுந்தாய்‌ 


திருவேங்கடம்‌ அதனைச்‌ சென்று (41) 


2423 சென்று வணங்குமினோ சேண்‌ உயர்‌ வேங்கடத்தை 
நின்று வினை கெடுக்கும்‌ நீர்மையால்‌ என்றும்‌ 

கடிக்‌ கமல நான்முகனும்‌ கண்மூன்றத்தானும்‌ 

அடிக்‌ கமலம்‌ இட்டு ஏத்தும்‌ அங்கு 


2424 மங்குல்‌ தோய்‌ சென்னி வட வேங்கடத்தானை 
கங்குல்‌ புகுந்தார்கள்‌ காப்பு அணிவான்‌ திங்கள்‌ 
சடை ஏற வைத்தானும்‌ தாமரைமேலானும்‌ 

குடை ஏற தாம்‌ குவித்துக்‌ கொண்டு (43) 


2425 கொண்டு குடங்கால்‌ மேல்‌ வைத்த குழவியாய்‌ 
தண்ட அரக்கன்‌ தலை தாளால்‌ பண்டு எண்ணிப்‌ 
போம்‌ குமரன்‌ நிற்கும்‌ பொழில்‌ வேங்கடமலைக்கே 
போம்‌ குமாருள்ளீர்‌! புரிந்து 


2426 புரிந்து மலர்‌ இட்டுப்‌ புண்டரிகப்‌ பாதம்‌ 
பரிந்து படுகாடு நிற்ப தெரிந்து எங்கும்‌ 
தான்‌ ஓங்கி நிற்கின்றான்‌ தண்‌ அருவி வேங்கடமே 


வானோர்க்கும்‌ மண்ணோர்க்கும்‌ வைப்பு 


2427 வைப்பன்‌ மணி விளக்கா மா மதியை மாலுக்கு என்று 
எப்பொழுதும்‌ கை நீட்டும்‌ யானையை எப்பாடும்‌ 
வேடு வளைக்கக்‌ குறவர்‌ வில்‌ எடுக்கும்‌ வேங்கடமே 


நாடு வளைத்து ஆடுதுமேல்‌ நன்று 


(40) 


(42) 


(44) 


(45) 


(46) 


53 


2428 நன்மணி வண்ணன்‌ ஊர்‌ ஆளியும்‌ கோளரியும்‌ 
பொன்‌ மணியும்‌ முத்தமும்‌ பூ மரமும்‌ பன்மணி நீ 
ரோடு பொருது உருளும்‌ கானமும்‌ வானரமும்‌ 


வேடும்‌ உடை வேங்கடம்‌ (47) 


2429 வேங்கடமே விண்ணோர்‌ தொழுவதுவும்‌ மெய்ம்மையால்‌ 


வேங்கடமே மெய்‌ வினை நோய்‌ தீர்ப்பதுவும்‌ வேங்கடமே 


தானவரை வீழத்‌ தன்‌ ஆழிப்‌ படை தொட்டு 


வானவரைக்‌ காப்பான்‌ மலை 


2430 மலை ஆமைமேல்‌ வைத்து வாசுகியைச்‌ சுற்றி 
தலை ஆமை தான்‌ ஒரு கை பற்றி அலையாமல்‌ 
பீறக்‌ கடைந்த பெருமான்‌ திரு நாமம்‌ 

கூறுவதே யாவர்க்கும்‌ கூற்று (49) 


2431 கூற்றமும்‌ சாரா கொடு வினையும்‌ சாரா தீ 
மாற்றமும்‌ சாராவகை அறிந்தேன்‌ ஆற்றங்‌ 
கரைக்‌ கிடக்கும்‌ கண்ணன்‌ கடல்‌ கிடக்கும்‌ மாயன்‌ 


உரைக்‌ கிடக்கும்‌ உள்ளத்து எனக்கு 


2432 எனக்கு ஆவார்‌ ஆர்‌ ஒருவரே? எம்‌ பெருமான்‌ 
தனக்கு ஆவான்‌ தானே மற்று அல்லால்‌ புனக்‌ காயா 
வண்ணனே உன்னைப்‌ பிறர்‌ அறியார்‌ என்‌ மதிக்கு 


விண்‌ எல்லாம்‌ உண்டோ விலை? 


2433 விலைக்கு ஆட்படுவர்‌ விசாதி ஏற்று உண்பர்‌ 
தலைக்கு ஆட்பலி திரிவர்‌ தக்கோர்‌ முலைக்கால்‌ 
விடம்‌ உண்ட வேந்தனையே வேறா ஏத்தாதார்‌ 


கடம்‌ உண்டார்‌ கல்லாதவர்‌ (52) 


2434 கல்லாதவர்‌ இலங்கை கட்டழித்த காகுத்தன்‌ 
அல்லால்‌ ஒரு தெய்வம்‌ யான்‌ இலேன்‌ பொல்லாத 
தேவரை தேவர்‌ அல்லாரை திரு இல்லாத்‌ 


(48) 


(50) 


(51) 


தேவரைத்‌ தேறேல்மின்‌ தேவு 


2435 தேவராய்‌ நிற்கும்‌ அத்‌ தேவும்‌ அத்‌ தேவரில்‌ 


மூவராய்‌ நிற்கும்‌ முது புணர்ப்பும்‌ யாவராய்‌ 
நிற்கின்றது எல்லாம்‌ நெடுமால்‌ என்று ஓராதார்‌ 


கற்கின்றது எல்லாம்‌ கடை 


2436 கடை நின்று அமரர்‌ கழல்‌ தொழுது நாளும்‌ 
இடைநின்ற இன்பத்தர்‌ ஆவர்‌ புடைநின்ற 

நீர்‌ ஓத மேனி நெடுமாலே நின்‌ அடியை 

யார்‌ ஓத வல்லார்‌ அவர்‌? 


2437 அவர்‌ இவர்‌ என்று இல்லை அனங்கவேள்‌ தாதைக்கு 
எவரும்‌ எதிர்‌ இல்லை கண்டீர்‌ உவரிக்‌ 
கடல்‌ நஞ்சம்‌ உண்டான்‌ கடன்‌ என்று வாணற்கு 


உடன்‌ நின்று தோற்றான்‌ ஒருங்கு 


2438 ஒருங்கு இருந்த நல்‌ வினையும்‌ தீவினையும்‌ ஆவான்‌ 
பெரும்‌ குருந்தம்‌ சாய்த்தவனே பேசில்‌ மருங்கு இருந்த 


வானவர்‌ தாம்‌ தானவர்‌ தாம்‌ தாரகை தான்‌ என்‌ நெஞ்சம்‌ 


ஆனவர்‌ தாம்‌ அல்லாதது என்‌? 


2439 என்‌ நெஞ்சம்‌ மேயான்‌ இருள்‌ நீக்கி எம்பிரான்‌ 
மன்‌ அஞ்ச முன்‌ ஒருநாள்‌ மண்‌ அளந்தான்‌ என்‌ நெஞ்சம்‌ 
மேயானை இல்லா விடை ஏற்றான்‌ வெவ்வினை தீர்த்து 
ஆயானுக்கு ஆக்கினேன்‌ அன்பு 


2440 அன்பு ஆவாய்‌ ஆர்‌ அமுதம்‌ ஆவாய்‌ அடியேனுக்கு 
இன்பு ஆவாய்‌ எல்லாமும்‌ நீ ஆவாய்‌ பொன்‌ பாவை 
கேள்வா கிளர்‌ ஒளி என்‌ கேசவனே கேடு இன்றி 
ஆள்வாய்க்கு அடியேன்‌ நான்‌ ஆள்‌ 


2441 ஆள்‌ பார்த்து உழிதருவாய்‌ கண்டுகொள்‌ என்றும்‌ நின்‌ 


தாள்பார்த்து உழிதருவேன்‌ தன்மையை கேட்பார்க்கு 


(53) 


(54) 


(55) 


(56) 


(57) 


(58) 


(59) 


55 


அரும்‌ பொருளாய்‌ நின்ற அரங்கனே உன்னை 


விரும்புவதே விள்ளேன்‌ மனம்‌ 


2442 மனக்‌ கேதம்‌ சாரா மதுசூதன்‌ தன்னைத்‌ 
தனக்கே தான்‌ தஞ்சமாக்‌ கொள்ளில்‌ எனக்கே தான்‌ 
இன்று ஒன்றி நின்று உலகை ஏழ்‌ ஆணை ஓட்டினான்‌ 
சென்று ஒன்றி நின்ற திரு 


2443 திரு நின்ற பக்கம்‌ திறவிது என்று ஓரார்‌ 


௧௬ நின்ற கல்லார்க்கு உரைப்பர்‌ திரு இருந்த 
மார்பில்‌ சிரீதரன்‌ தன்‌ வண்டு உலவு தண்‌ துழாய்த்‌ 


தார்‌ தன்னைச்‌ சூடித்‌ தரித்து 


2444 தரித்திருந்தேன்‌ ஆகவே தாராகணப்‌ போர்‌ 


விரித்து உரைத்த வெம்‌ நாகத்து உன்னைத்‌ தெரித்து எழுதி 


வாசித்தும்‌ கேட்டும்‌ வணங்கி வழிபட்டும்‌ 
பூசித்தும்‌ போக்கினேன்‌ போது 


2445 போதான இட்டு இறைஞ்சி ஏத்துமினோ பொன்‌ மகரக்‌ 


காதானை ஆதிப்‌ பெருமானை நாதானை 
நல்லானை நாரணனை நம்‌ ஏழ்‌ பிறப்பு அறுக்கும்‌ 
சொல்லானை சொல்லுவதே சூது 


2446 சூது ஆவது என்‌ நெஞ்சத்து எண்ணினேன்‌ சொல்‌ மாலை 


மாது ஆய மாலவனை மாதவனை யாதானும்‌ 
வல்லவா சிந்தித்திருப்பேற்கு வைகுந்தத்து 
இல்லையோ சொல்லீர்‌ இடம்‌? 


2447 இடம்‌ ஆவது என்‌ நெஞ்சம்‌ இன்றெல்லாம்‌ பண்டு 


பட நாகணை நெடிய மாற்கு திடமாக 
வையேன்‌ மதிசூடி தன்னோடு அயனை நான்‌ 


வையேன்‌ ஆட்‌ செய்யேன்‌ வலம்‌ (66) 


2448 வலம்‌ ஆக மாட்டாமை தான்‌ ஆக வைகல்‌ 


(60) 


(61) 


(62) 


(63) 


(64) 


(65) 


56 


57 


குலம்‌ ஆக குற்றம்‌ தான்‌ ஆக நலம்‌ ஆக 
நாரணனை நா பதியை ஞானப்‌ பெருமானை 


சீரணனை ஏத்தும்‌ திறம்‌ (67) 


2449 திறம்பேல்மின்‌ கண்டீர்‌ திருவடி தன்‌ நாமம்‌ 
மறந்தும்‌ புரம்‌ தொழா மாந்தர்‌ இறைஞ்சியும்‌ 
சாதுவராய்ப்‌ போதுமின்கள்‌ என்றான்‌ நமனும்‌ தன்‌ 


தூதுவரைக்‌ கூவிச்‌ செவிக்கு (68) 


2450 செவிக்கு இன்பம்‌ ஆவதுவும்‌ செங்கண்‌ மால்‌ நாமம்‌ 
புவிக்கும்‌ புவி அதுவே கண்டீர்‌ கவிக்கு 
நிறை பொருளாய்‌ நின்றானை நேர்பட்டேன்‌ பார்க்கில்‌ 


மறைப்‌ பொருளும்‌ அத்தனையேதான்‌ (69) 


2451 தான்‌ ஒருவன்‌ ஆகி தரணி இடந்து எடுத்து 

ஏன்‌ ஒருவனாய்‌ எயிற்றில்‌ தாங்கியதும்‌ யான்‌ ஒருவன்‌ 

இன்றா அறிகின்றேன்‌ அல்லேன்‌ இரு நிலத்தைச்‌ 

சென்று ஆங்கு அடிப்படுத்த சேய்‌ (70) 


2452 சேயன்‌ அணியன்‌ சிறியன்‌ மிகப்‌ பெரியன்‌ 
ஆயன்‌ துவரைக்‌ கோனாய்‌ நின்ற மாயன்‌ அன்று 
ஓதிய வாக்கு அதனைக்‌ கல்லார்‌ உலகத்தில்‌ 
ஏதிலர்‌ ஆம்‌ மெய்ஞ்‌ ஞானம்‌ இல்‌ (71) 


2453 இல்லறம்‌ அல்லேல்‌ துறவறம்‌ இல்‌ என்னும்‌ 
சொல்‌ அறம்‌ அல்லனவும்‌ சொல்‌ அல்ல நல்லறம்‌ 
ஆவனவும்‌ நால்‌ வேத மாத்‌ தவமும்‌ நாரணனே 
ஆவது ஈது அன்று என்பார்‌ ஆர்‌? (72) 


2454 ஆரே அறிவார்‌ அனைத்து உலகும்‌ உண்டு உமிழ்ந்த 
பேர்‌ ஆழியான்‌ தன்‌ பெருமையை? கார்‌ செறிந்த 
கண்டத்தான்‌ எண்‌ கண்ணான்‌ காணான்‌ அவன்‌ வைத்த 


பண்டைத்‌ தானத்தின்‌ பதி (73) 


2455 பதிப்‌ பகைஞற்கு ஆற்றாது பாய்‌ திரை நீர்ப்‌ பாழி 
மதித்து அடைந்த வாள்‌ அரவம்‌ தன்னை மதித்து அவன்‌ தன்‌ 
வல்‌ ஆகத்து ஏற்றிய மா மேனி மாயவனை 


அல்லாது ஒன்று ஏத்தாது என்‌ நா (74) 


2456 நாக்‌ கொண்டு மானிடம்‌ பாடேன்‌ நலம்‌ ஆக 

தீக்‌ கொண்ட செஞ்சடையான்‌ சென்று என்றும்‌ பூக்‌ கொண்டு 

வல்லவாறு ஏத்த மகிழாத வைகுந்தச்‌ 

செல்வனார்‌ சேவடிமேல்‌ பாட்டு (75) 


2457 பாட்டும்‌ முறையும்‌ படு கதையும்‌ பல்‌ பொருளும்‌ 
ஈட்டிய தீயும்‌ இரு விசும்பும்‌ கேட்ட 

மனுவும்‌ சுருதி மறை நான்கும்‌ மாயன்‌ 

தன மாயையில்‌ பட்டதற்பு (76) 


2458 தற்பு என்னைத்‌ தான்‌ அறியானேலும்‌ தடங்‌ கடலைக்‌ 
கல்‌ கொண்டு தூர்த்த கடல்‌ வண்ணன்‌ என்‌ கொண்ட 
வெவ்வினையும்‌ நீங்க விலங்கா மனம்‌ வைத்தான்‌ 


எவ்‌ வினையும்‌ மாயுமால்‌ கண்டு (77) 


2459 கண்டு வணங்கினார்க்கு என்னாம்கொல்‌ காமன்‌ உடல்‌ 

கொண்ட தவத்தாற்கு உமை உணர்த்த வண்டு அலம்பும்‌ 

தார்‌ அலங்கல்‌ நீள்‌ முடியான்‌ தன்‌ பெயரே கேட்டிருந்து அங்கு 

ஆர்‌ அலங்கல்‌ ஆனமையால்‌ ஆய்ந்து? (78) 


2460 ஆய்ந்துகொண்டு ஆதிப்‌ பெருமானை அன்பினால்‌ 

வாய்ந்த மனத்து இருத்த வல்லார்கள்‌ ஏய்ந்த தம்‌ 

மெய்‌ குந்தம்‌ ஆக விரும்புவரே தாமும்‌ தம்‌ 

வைகுந்தம்‌ காண்பார்‌ விரைந்து (79) 


2461 விரைந்து அடைமின்‌ மேல்‌ ஒரு நாள்‌ வெள்ளம்‌ பரக்க 

கரந்து உலகம்‌ காத்து அளித்த கண்ணன்‌ பரந்து உலகம்‌ 

பாடின ஆடின கேட்டு படு நரகம்‌ 

வீடின வாசற்‌ கதவு (80) 


58 


2462 கதவு மனம்‌ என்றும்‌ காணலாம்‌ என்றும்‌ 
குதையும்‌ வினை ஆவி தீர்ந்தேன்‌ விதை ஆக 

நல்‌ தமிழை வித்தி என்‌ உள்ளத்தை நீ விளைத்தாய்‌ 
கற்ற மொழி ஆகிக்‌ கலந்து 


2463 கலந்தான்‌ என்‌ உள்ளத்து காம வேள்‌ தாதை 
நலம்‌ தானும்‌ ஈது ஒப்பது உண்டே? அலர்ந்தலர்கள்‌ 
இட்டு ஏத்தும்‌ ஈசனும்‌ நான்முகனும்‌ என்றிவர்கள்‌ 
விட்டு ஏத்த மாட்டாத வேந்து 


2464 வேந்தர்‌ ஆய்‌ விண்ணவர்‌ ஆய்‌ விண்‌ ஆகி தண்ணளி ஆய்‌ 
மாந்தர்‌ ஆய்‌ மாது ஆய்‌ மற்று எல்லாம்‌ ஆய்‌ சார்ந்தவர்க்குத்‌ 
தன்‌ ஆற்றான்‌ நேமியான்‌ மால்‌ வண்ணன்‌ தான்‌ கொடுக்கும்‌ 


பின்னால்‌ தான்‌ செய்யும்‌ பிதிர்‌ 


2465 பிதிரும்‌ மனம்‌ இலேன்‌ பிஞ்ஞகன்‌ தன்னோடு 
எதிர்வன்‌;அவன்‌ எனக்கு நேரான்‌ அதிரும்‌ 
கழற்‌ கால மன்னனையே கண்ணனையே நாளும்‌ 


தொழக்‌ காதல்‌ பூண்டேன்‌ தொழில்‌ (84) 


2466 தொழில்‌ எனக்குத்‌ தொல்லை மால்‌ தன்‌ நாமம்‌ ஏத்த 
பொழுது எனக்கு மற்று அதுவே போதும்‌ கழி சினத்த 
வல்லாளன்‌ வானரக்‌ கோன்‌ வாலி மதன்‌ அழித்த 


வில்லாளன்‌ நெஞ்சத்து உளன்‌ 


2467 உளன்‌ கண்டாய்‌ நல்‌ நெஞ்சே உத்தமன்‌ என்றும்‌ 
உளன்‌ கண்டாய்‌ உள்ளுவார்‌ உள்ளத்து உளன்‌ கண்டாய்‌ 
தன்‌ ஒப்பான்‌ தான்‌ ஆய்‌ உளன்‌ காண்‌ தமியேற்கும்‌ 


என்‌ ஒப்பார்க்கு ஈசன்‌ இமை 


2468 இமயப்‌ பெரு மலை போல்‌ இந்திரனார்க்கு இட்ட 


சமய விருந்து உண்டு ஆர்‌ காப்பார்‌ சமயங்கள்‌ 


(81) 


(82) 


(83) 


(85) 


(86) 


59 


60 


கண்டான்‌ அவை காப்பான்‌ கார்க்கண்டன்‌ நான்முகனோடு 


உண்டான்‌ உலகோடு உயிர்‌? (87) 


2469 உயிர்‌ கொண்டு உடல்‌ ஒழிய ஓதும்போது ஓடி 
அயர்வு என்ற தீர்ப்பான்‌ பேர்‌ பாடி செயல்‌ தீரச்‌ 
சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார்‌ சிறு சமயப்‌ 
பந்தனையார்‌ வாழ்வேல்‌ பழுது (88) 


2470 பழுது ஆகாது ஒன்று அறிந்தேன்‌ பாற்கடலான்‌ பாதம்‌ 
வழுவாவகை நினைந்து வைகல்‌ தொழுவாரைக்‌ 


கண்டு இறைஞ்சி வாழ்வார்‌ கலந்த வினை கெடுத்து 
விண்‌ திறந்து வீற்றிருப்பார்‌ மிக்கு (89) 


2471 வீற்றிருந்து விண்‌ ஆள வேண்டுவார்‌ வேங்கடத்தான்‌ 

பால்‌ திருந்த வைத்தாரே பல்‌ மலர்கள்‌ மேல்‌ திருந்தி 

வாழ்வார்‌ வரும்‌ மதி பார்த்து அன்பினராய்‌ மற்று அவற்கே 

தாழ்வாய்‌ இருப்பார்‌ தமர்‌ (90) 


2472 தமர்‌ ஆவார்‌ யாவர்க்கும்‌ தாமரைமேலாற்கும்‌ 
அமரர்க்கும்‌ ஆடு அரவு ஆர்த்தாற்கும்‌ அமரர்கள்‌ 
தாள்‌ தாமரை மலர்கள்‌ இட்டு இறைஞ்சி மால்‌ வண்ணன்‌ 


தாள்‌ தாமரை அடைவோம்‌ என்று (91) 


2473 என்றும்‌ மறந்தறியேன்‌ என்‌ நெஞ்சத்தே வைத்து 
நின்றும்‌ இருந்தும்‌ நெடுமாலை என்றும்‌ 

திரு இருந்த மார்பன்‌ சிரீதரனுக்கு ஆளாய்‌ 

௧௬ இருந்த நாள்‌ முதலாக்‌ காப்பு (92) 


2474 காப்பு மறந்தறியேன்‌ கண்ணனே என்று இருப்பன்‌ 

ஆப்பு அங்கு ஒழியவும்‌ பல்‌ உயிர்க்கும்‌ ஆக்கை 

கொடுத்து அளித்த கோனே குணப்பரனே உன்னை 

விடத்‌ துணியார்‌ மெய்‌ தெளிந்தார்‌ தாம்‌ (93) 


2475 மெய்‌ தெளிந்தார்‌ என்‌ செய்யார்‌? வேறு ஆனார்‌ நீறு ஆக 


கை தெளிந்து காட்டிக்‌ களப்படுத்து பை தெளிந்த 
பாம்பின்‌ அணையாய்‌ அருளாய்‌ அடியேற்கு 


வேம்பும்‌ கறி ஆகும்‌ என்று 


2476 ஏன்றேன்‌ அடிமை இழிந்தேன்‌ பிறப்பு இடும்பை 
ஆன்றேன்‌ அமரர்க்கு அமராமை ஆன்றேன்‌ 
கடன்‌ நாடும்‌ மண்‌ நாடும்‌ கைவிட்டு மேலை 


இடம்‌ நாடு காண இனி 


2477 இனி அறிந்தேன்‌ ஈசற்கும்‌ நான்முகற்கும்‌ தெய்வம்‌ 
இனி அறிந்தேன்‌ எம்‌ பெருமான்‌ உன்னை இனி அறிந்தேன்‌ 
காரணன்‌ நீ கற்றவை நீ கற்பவை நீ நல்‌ கிரிசை 

நாரணன்‌ நீ நன்கு அறிந்தேன்‌ நான்‌ 


17. நம்மாழ்வார்‌ - திருவிருத்தம்‌ (2478 - 2577) 


2478 பொய்ந்‌ நின்ற ஞானமும்‌ பொல்லா ஒழுக்கும்‌ அழுக்கு உடம்பும்‌ 
இந்‌ நின்ற நீர்மை இனி யாம்‌ உறாமை உயிர்‌ அளிப்பான்‌ 
எந்‌ நின்ற யோனியுமாய்ப்‌ பிறந்தாய்‌ இமையோர்‌ தலைவா! 


மெய்ந்‌ நின்று கேட்டருளாய்‌ அடியேன்‌ செய்யும்‌ விண்ணப்பமே 


2479 செழு நீர்த்‌ தடத்துக்‌ கயல்‌ மிளிர்ந்தால்‌ ஒப்ப சேயரிக்‌ கண்‌ 
அழு நீர்‌ துளும்ப அலமருகின்றன வாழியரோ! 
முழு நீர்‌ முகில்‌ வண்ணன்‌ கண்ணன்‌ விண்‌ நாட்டவர்‌ மூதுவர்‌ ஆம்‌ 


தொழுநீர்‌ இணை அடிக்கே அன்பு சூட்டிய சூழ்‌ குழற்கே 


2480 குழல்‌ கோவலர்‌ மடப்‌ பாவையும்‌ மண்மகளும்‌ திருவும்‌ 
நிழல்போல்வனர்‌ கண்டு நிற்கும்கொல்‌ மீளும்கொல்‌ தண்‌ அம்‌ துழாய்‌ 
அழல்‌ போல்‌ அடும்‌ சக்கரத்து அண்ணல்‌ விண்ணோர்‌ தொழ கடவும்‌ 
தழல்‌ போல்‌ சினத்த அப்‌ புள்ளின்‌ பின்‌ போன தனி நெஞ்சமே? 


2481 தனி நெஞ்சம்‌ முன்‌ அவர்‌ புள்ளே கவர்ந்தது தண்‌ அம்‌ துழாய்க்கு 
இனி நெஞ்சம்‌ இங்குக்‌ கவர்வது யாம்‌ இலம்‌ நீ நடுவே 


61 


(94) 


(95) 


96 


முனி வஞ்சப்‌ பேய்ச்சி முலை சுவைத்தான்‌ முடி சூடு துழாய்ப்‌ 
பனி நஞ்ச மாருதமே எம்மது ஆவி பனிப்பு இயல்வே? 


2482 பனிப்பு இயல்வாக உடைய தண்‌ வாடை இக்‌ காலம்‌ இவ்‌ ஊர்ப்‌ 


பனிப்பு இயல்பு எல்லாம்‌ தவிர்ந்து எரி விசும்‌ அம்‌ தண்ணம்‌ துழாய்ப்‌ 


பனிப்‌ புயல்‌ சோரும்‌ தடங்‌ கண்ணி மாமைத்‌ திறத்துக்கொலாம்‌ 
பனிப்‌ புயல்‌ வண்ணன்‌ செங்கோல்‌ ஒருநான்று தடாவியதே 


2483 தடாவிய அம்பும்‌ முரிந்த சிலைகளும்‌ போகவிட்டு 
கடாயின கொண்டு ஒல்கும்‌ வல்லி ஈது ஏனும்‌ அசுரர்‌ மங்கக்‌ 
கடாவிய வேகப்‌ பறவையின்‌ பாகன்‌ மதன செங்கோல்‌ 


நடாவிய கூற்றம்‌ கண்டீர்‌ உயிர்‌ காமின்கள்‌ ஞாலத்துள்ளே 


2484 ஞாலம்‌ பனிப்பச்‌ செறுத்து நல்‌ நீர்‌ இட்டு கால்‌ சிதைந்து 
நீல வல்‌ ஏறு பொராநின்ற வானம்‌ இது திருமால்‌ 
கோலம்‌ சுமந்து பிரிந்தார்‌ கொடுமை குழறு தண்‌ பூங்‌ 


காலம்‌ கொலோ? அறியேன்‌ வினையாட்டியேன்‌ காண்கின்றவே 


2485 காண்கின்றனகளும்‌ கேட்கின்றனகளும்‌ காணில்‌ இந்‌ நாள்‌ 
பாண்‌ குன்ற நாடர்‌ பயில்கின்றன இது எல்லாம்‌ அறிந்தோம்‌ 
மாண்‌ குன்றம்‌ ஏந்தி தண்‌ மா மலை வேங்கடத்து உம்பர்‌ நம்பும்‌ 


சேண்‌ குன்றம்‌ சென்று பொருள்படைப்பான்‌ கற்ற திண்ணனவே 


2486 திண்‌ பூஞ்‌ சுடர்‌ நுதி நேமி அம்‌ செல்வர்‌ விண்‌ நாடு அனைய 
வண்‌ பூ மணி வல்லி யாரே பிரிபவர்‌ தாம்‌? இவையோ 


கண்‌ பூங்‌ கமலம்‌ கருஞ்‌ சுடர்‌ ஆடி வெண்‌ முத்து அரும்பி 
வண்‌ பூங்‌ குவளை மட மான்‌ விழிக்கின்ற மா இதழே 


2487 மாயோன்‌ வட திருவேங்கட நாட வல்லிக்கொடிகாள்‌ 
நோயோ உரைக்கிலும்‌ கேட்கின்றிலீர்‌ உறையீர்‌ நுமது 
வாயோ? அது அன்றி வல்வினையேனும்‌ கிளியும்‌ எள்கும்‌ 


ஆயோ? அடும்‌ தொண்டையோ? அறையோ இது அறிவு அரிதே 


10 


62 


2488 அரியன யாம்‌ இன்று காண்கின்றன கண்ணன்‌ விண்‌ அனையாய்‌ 
பெரியன காதம்‌ பொருட்கோ பிரிவு என ஞாலம்‌ எய்தற்கு 

உரியன ஒண்‌ முத்தும்‌ பைம்‌ பொன்னும்‌ ஏந்தி ஓரோ குடங்கைப்‌ 
பெரியன கெண்டைக்‌ குலம்‌ இவையோ வந்து பேர்கின்றவே 


2489 பேர்கின்றது மணி மாமை பிறங்கி அள்ளல்‌ பயலை 
ஊர்கின்றது கங்குல்‌ ஊழிகளே இது எல்லாம்‌ இனவே 
ஈர்கின்ற சக்கரத்து எம்‌ பெருமான்‌ கண்ணன்‌ தண்‌ அம்‌ துழாய்‌ 


சார்கின்ற நல்‌ நெஞ்சினார்‌ தந்து போன தனி வளமே 


2490 தனி வளர்‌ செங்கோல்‌ நடாவு தழல்‌ வாய்‌ அரசு அவிய 
பனி வளர்‌ செங்கோல்‌ இருள்‌ வீற்றிருந்து பார்‌ முழுதும்‌ 
துனி வளர்‌ காதல்‌ துழாயைத்‌ துழாவு தண்‌ வாடை தடிந்து 


இனி வளை காப்பவர்‌ ஆர்‌? எனை ஊழிகள்‌ ஈர்வனவே 


2491 ஈர்வன வேலும்‌ அம்‌ சேலும்‌ உயிர்மேல்‌ மிளிர்ந்து இவையோ 
பேர்வனவோ அல்ல தெய்வ நல்‌ வேள்‌ கணைப்‌ பேர்‌ ஒளியே 
சோர்வன நீலச்‌ சுடர்‌ விடு மேனி அம்மான்‌ விசும்பு ஊர்‌ 


தேர்வன தெய்வம்‌ அன்னீர கண்ணோ இச்‌ செழுங்‌ கயலே? 


2492 கயலோ நும கண்கள்‌? என்று களிறு வினவி நிற்றீர்‌ 
அயலோர்‌ அறியிலும்‌ ஈது என்ன வார்த்தை? கடல்‌ கவர்ந்த 
புயலோடு உலாம்‌ கொண்டல்‌ வண்ணன்‌ புன வேங்கடத்து எம்மொடும்‌ 


பயலோ இலீர்‌ கொல்லை காக்கின்ற நாளும்‌ பல பலவே 


2493 பலபல ஊழிகள்‌ ஆயிடும்‌ அன்றி ஓர்‌ நாழிகையைப்‌ 
பலபல கூறிட்ட கூறு ஆயிடும்‌ கண்ணன்‌ விண்‌ அனையாய்‌! 
பலபல நாள்‌ அன்பர்‌ கூடிலும்‌ நீங்கிலும்‌ யாம்‌ மெலிதும்‌ 
பலபல சூழல்‌ உடைத்து அம்ம வாழி இப்‌ பாய்‌ இருளே 


2494 இருள்‌ விரிந்தால்‌ அன்ன மா நீர்த்‌ திரைகொண்டு வாழியரோ! 
இருள்‌ பிரிந்தார்‌ அன்பர்‌ தேர்‌ வழி தூரல்‌ அரவு அணைமேல்‌ 
இருள்‌ விரி நீலக்‌ ௧௬ நாயிறு சுடர்‌ கால்வது போல்‌ 
ள்‌ விரி சோதிப்‌ பெருமான்‌ உ௨ை ம்‌ எறி கடலே 
இரு ௬ றயு 


11 


12 


13 


14 


15 


16 


17 


63 


2495 கடல்‌ கொண்டு எழுந்தது வானம்‌ அவ்‌ வானத்தை அன்றிச்‌ சென்று 
கடல்‌ கொண்டு ஒழிந்த அதனால்‌ இது கண்ணன்‌ மண்ணும்‌ விண்ணும்‌ 
கடல்‌ கொண்டு எழுந்த அக்‌ காலம்‌ கொலோ? புயல்‌ காலம்கொலோ? 


கடல்‌ கொண்ட கண்ணீர்‌ அருவிசெய்யாநிற்கும்‌ காரிகையே 18 


2496 காரிகையார்‌ நிறை காப்பவர்‌ யார்‌ என்று கார்‌ கொண்டு இன்னே 
மாரி கை ஏறி அறையிடும்‌ காலத்தும்‌ வாழியரோ 
சாரிகைப்‌ புள்ளர்‌ அம்‌ தண்ணம்‌ துழாய்‌ இறை கூய்‌ அருளார்‌ 


சேரி கை ஏறும்‌ பழியாய்‌ விளைந்தது என்‌ சில்மொழிக்கே 19 


2497 சில்மொழி நோயோ கழி பெருந்‌ தெய்வம்‌ இந்‌ நோய்‌ இனது என்று 
இல்‌ மொழி கேட்கும்‌ இளந்‌ தெய்வம்‌ அன்று இது வேல நில்‌ நீ 
என்‌ மொழி கேள்மின்‌ என்‌ அம்மனைமீர்‌ உலகு ஏழும்‌ உண்டான்‌ 


சொல்‌ மொழி மாலை அம்‌ தண்ணம்‌ துழாய்கொண்டு சூட்டுமினே 20 


2498 சூட்டு நல்‌ மாலைகள்‌ தூயன ஏந்தி விண்ணோர்கள்‌ நல்‌ நீர்‌ 

ஆட்டி அம்‌ தூபம்‌ தராநிற்கவே அங்கு ஓர்‌ மாயையினால்‌ 

ஈட்டிய வெண்ணெய்‌ தொடு உண்ணப்‌ போந்து இமில்‌ ஏற்று வன்‌ கூன்‌ 
கோட்டிடை ஆடினை கூத்து அடல்‌ ஆயர்‌ தம்‌ கொம்பினுக்கே 21 


2499 கொம்பு ஆர்‌ தழை கை சிறு நாண்‌ எறிவு இலம்‌ வேட்டை கொண்டாட்டு 
அம்பு ஆர்‌ களிறு வினவுவது ஐயர்‌ புள்‌ ஊரும்‌ கள்வர்‌ 

தம்‌ பாரகத்து என்றும்‌ ஆடாதன தம்மில்‌ கூடாதன 

வம்பு ஆர்‌ வினாச்‌ சொல்லவோ எம்மை வைத்தது இவ்‌ வான்‌ புனத்தே? 22 


2500 புனமோ? புனத்து அயலே வழிபோகும்‌ அரு வினையேன்‌ 
மனமோ? மகளிர்‌ நும்‌ காவல்‌ சொல்லீர்‌ புண்டரீகத்து அம்‌ கேழ்‌ 
வனம்‌ ஓர்‌ அனைய கண்ணான்‌ கண்ணன்‌ வான்‌ நாடு அமரும்‌ தெய்வத்து 


இனம்‌ ஓர்‌ அனையீர்களாய்‌ இவையோ நும்‌ இயல்வுகளே? 23 


2501 இயல்வாயின வஞ்ச நோய்‌ கொண்டு உலாவும்‌ ஒரோ குடங்கைக்‌ 


கயல்‌ பாய்வன பெரு நீர்க்‌ கண்கள்‌ தம்மொடும்‌ குன்றம்‌ ஒன்றால்‌ 


64 


புயல்வாய்‌ இன நிரை காத்த புள்‌ ஊர்தி கள்‌ ஊரும்‌ துழாய்க்‌ 


கொயல்வாய்‌ மலர்மேல்‌ மனத்தொடு என்னாம்கொல்‌ எம்‌ கோல்‌ வளைக்கே? 


2502 எம்‌ கோல்‌ வளை முதலா கண்ணன்‌ மண்ணும்‌ விண்ணும்‌ அளிக்கும்‌ 
செங்கோல்‌ வளைவு விளைவிக்குமால்‌ திறல்‌ சேர்‌ அமரர்‌ 
தம்‌ கோனுடைய தம்‌ கோன்‌ உம்பர்‌ எல்லா எவர்க்கும்‌ தம்‌ கோன்‌ 


நம்‌ கோன்‌ உகக்கும்‌ துழாய்‌ என்‌ செய்யாது இனி நானிலத்தே? 


2503 நானிலம்‌ வாய்க்‌ கொண்டு நல்‌ நீர்‌ அற மென்று கோது கொண்ட 
வேனில்‌ அலம்‌ செல்வன்‌ சுவைத்து உமிழ்‌ பாலை கடந்த பொன்னே 

கால்‌ நிலம்‌ தோய்ந்து விண்ணோர்‌ தொழும்‌ கண்ணன்‌ வெஃகாஉது அம்‌ பூந்‌ 
தேன்‌ இளஞ்‌ சோலை அப்பாலது எப்பாலைக்கும்‌ சேமத்ததே 


2504 சேமம்‌ செங்கோன்‌ அருளே செறுவாரும்‌ நட்பு ஆகுவர்‌ என்று 
ஏமம்‌ பெற வையம்‌ சொல்லும்‌ மெய்யே பண்டு எல்லாம்‌ அறை கூய்‌ 
யாமங்கள்‌ தோறு எரி வீசும்‌ நம்‌ கண்ணன்‌ அம்‌ தண்ணம்‌ துழாய்த்‌ 


தாமம்‌ புனைய அவ்‌ வாடை ஈதோ வந்து தண்ணென்றதே 


2505 தண்‌ அம்‌ துழாய்‌ வளை கொள்வது யாம்‌ இழப்போம்‌ நடுவே 
வண்ணம்‌ துழாவி ஓர்‌ வாடை உலாவும்‌ வள்‌ வாய்‌ அலகால்‌ 

புள்‌ நந்து உழாமே பொரு நீர்த்‌ திருவரங்கா அருளாய்‌ 

எண்ணம்‌ துழாவுமிடத்து உளவோ பண்டும்‌ இன்னன்னவே? 


2506 இன்னன்ன தூது எம்மை ஆள்‌ அற்றப்பட்டு இரந்தாள்‌ இவள்‌ என்று 
அன்னன்ன சொல்லா பெடையொடும்‌ போய்வரும்‌ நீலம்‌ உண்ட 
மின்‌ அன்ன மேனிப்‌ பெருமான்‌ உலகில்‌ பெண்‌ தூது செல்லா 


அன்னன்ன நீர்மைகொலோ? குடிச்‌ சீர்மை இல்‌ அன்னங்களே 


2507 அன்னம்‌ செல்வீரும்‌ வண்டானம்‌ செல்வீரும்‌ தொழுது இரந்தேன்‌ 
முன்னம்‌ செல்வீர்கள்‌ மறவேல்மினோ கண்ணன்‌ வைகுந்தனோடு 
என்‌ நெஞ்சினாரைக்‌ கண்டால்‌ என்னைச்‌ சொல்லி அவரிடை நீர்‌ 


இன்னம்‌ செல்லீரோ? இதுவோ தகவு? என்று இசைமின்களே 


2508 இசைமின்கள்‌ தூது என்று இசைத்தால்‌ இசையிலம்‌ என்‌ தலைமேல்‌ 


24 


25 


26 


27 


28 


29 


30 


65 


அசைமின்கள்‌ என்றால்‌ அசையும்‌ கொலாம்‌ அம்‌ பொன்‌ மா மணிகள்‌ 
திசை மின்‌ மிளிரும்‌ திருவேங்கடத்து வன்‌ தாள்‌ சிமயம்‌ 


மிசை மின்‌ மிளிரிய போவான்‌ வழிக்கொண்ட மேகங்களே? 


2509 மேகங்களோ உரையீர்‌ திருமால்‌ திருமேனி ஒக்கும்‌ 
யோகங்கள்‌ உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்‌? உயிர்‌ அளிப்பான்‌ 
மாகங்கள்‌ எல்லாம்‌ திரிந்து நல்‌ நீர்கள்‌ சுமந்து நும்‌ தம்‌ 
ஆகங்கள்‌ நோவ வருத்தும்‌ தவம்‌ ஆம்‌ அருள்பெற்றதே? 


2510 அருள்‌ ஆர்‌ திருச்‌ சக்கரத்தால்‌ அகல்‌ விசும்பும்‌ நிலனும்‌ 

இருள்‌ ஆர்‌ வினை கெட செங்கோல்‌ நடாவுதிர்‌ ஈங்கு ஓர்‌ பெண்பால்‌ 
பொருளோ எனும்‌ இகழ்வோ? இவற்றின்‌ புறத்தாள்‌ என்று எண்ணோ? 
தெருளோம்‌ அரவணையீர்‌ இவள்‌ மாமை சிதைக்கின்றதே 


2511 சிதைக்கின்றது ஆழி என்று ஆழியைச்‌ சீறி 

தன்‌ சீறடியால்‌உதைக்கின்ற நாயகம்‌ தன்னொடு மாலே உனது 
தண்‌ தார்ததைக்கின்ற தண்‌ அம்‌ துழாய்‌ 

அணிவான்‌ அதுவே மனமாய்ப்பதைக்கின்ற 

மாதின்திறத்து அறியேன்‌ செயற்பாலதுவே 


2512 பால்‌ வாய்ப்‌ பிறைப்‌ பிள்ளை ஒக்கலைக்‌ கொண்டு பகல்‌ இழந்த 
மேல்பால்‌ திசைப்பெண்‌ புலம்புறு மாலை உலகு அளந்த 
மால்பால்‌ துழாய்க்கு மனம்‌ உடையார்க்கு நல்கிற்றை எல்லாம்‌ 


சோல்வான்‌ புகுந்து இது ஓர்‌ பனி வாடை துழாகின்றதே 


2513 துழா நெடும்‌ சூழ்‌ இருள்‌ என்று தம்‌ தண்‌ தார்‌ அது பெயரா 
எழா நெடு ஊழி எழுந்த இக்‌ காலத்தும்‌ ஈங்கு இவளோ 

வழா நெடுந்‌ துன்பத்தள்‌ என்று இரங்கார்‌ அம்மனோ இலங்கைக்‌ 
குழா நெடு மாடம்‌ இடித்த பிரானார்‌ கொடுமைகளே 


2514 கொடுங்‌ கால்‌ சிலையர்‌ நிரைகோள்‌ உழவர்‌ கொலையில்‌ வெய்ய 
கடுங்‌ கால்‌ இளைஞர்‌ துடி படும்‌ கவ்வைத்து அரு வினையேன்‌ 
நெடுங்‌ காலமும்‌ கண்ணன்‌ நீள்‌ மலர்ப்‌ பாதம்‌ பரவிப்‌ பெற்ற 


தொடுங்கால்‌ ஒசியும்‌ இடை இளமான்‌ சென்ற சூழ்‌ கடமே 


31 


1 


33 


34 


35 


36 


37 


66 


2515 கடம்‌ ஆயினகள்‌ கழித்து தன்‌ கால்‌ வன்மையால்‌ பல நாள்‌ 
தடம்‌ ஆயின புக்கு நீர்‌ நிலைநின்ற தவம்‌ இதுகொல்‌ 

குடம்‌ ஆடி இம்‌ மண்ணும்‌ விண்ணும்‌ குலுங்க உலகு அளந்து 
நடமாடிய பெருமான்‌ உரு ஒத்தன நீலங்களே? 


2516 நீலத்‌ தட வரைமேல்‌ புண்டரீக நெடுந்‌ தடங்கள்‌ 
போலப்‌ பொலிந்து எமக்கு எல்லா இடத்தவும்‌ பொங்கு முந்நீர்‌ 
ஞாலப்‌ பிரான்‌ விசும்புக்கும்‌ பிரான்‌ மற்றும்‌ நல்லோர்‌ பிரான்‌ 


கோலம்‌ கரிய பிரான்‌ எம்‌ பிரான்‌ கண்ணின்‌ கோலங்களே 


2517 கோலப்‌ பகல்‌ களிறு ஒன்று கல்‌ புய்ய குழாம்‌ விரிந்த 
நீலக்‌ கங்குல்‌ களிறு எல்லாம்‌ நிரைந்தன நேரிழையீர்‌ 
ஞாலப்‌ பொன்‌ மாதின்‌ மணாளன்‌ துழாய்‌ நங்கள்‌ சூழ்‌ குழற்கே 


ஏலப்‌ புனைந்து என்னைமார்‌ எம்மை நோக்குவது என்றுகொலோ? 


2518 என்றும்‌ புன்‌ வாடை இது கண்டு அறிதும்‌ இவ்வாறு வெம்மை 
ஒன்றும்‌ உருவும்‌ சுவடும்‌ தெரியிலம்‌ ஓங்கு அசுரர்‌ 
பொன்றும்‌ வகை புள்ளை ஊர்வான்‌ அருள்‌ அருளாத இந்‌ நாள்‌ 


மன்றில்‌ நிறை பழி தூற்றி நின்று என்னை வன்‌ காற்று அடுமே 


2519 வன்‌ காற்று அறைய ஒருங்கே மறிந்து கிடந்து அலர்ந்த 
மென்‌ கால்‌ கமலத்‌ தடம்போல்‌ பொலிந்தன மண்ணும்‌ விண்ணும்‌ 
என்‌ காற்கு அளவின்மை காண்மின்‌ என்பான்‌ ஒத்து வான்‌ நிமிர்ந்த 


தன்‌ கால்‌ பணிந்த என்பால்‌ எம்‌ பிரான தடங்‌ கண்களே 


2520 கண்ணும்‌ செந்தாமரை கையும்‌ அவை அடியோ அவையே 
வண்ணம்‌ கரியது ஓர்‌ மால்‌ வரை போன்று மதி விகற்பால்‌ 
விண்ணும்‌ கடந்து உம்பர்‌ அப்பால்‌ மிக்கு மற்று எப்பால்‌ எவர்க்கும்‌ 


எண்ணும்‌ இடத்ததுவோ எம்பிரானது எழில்‌ நிறமே? 


2521 நிறம்‌ உயர்‌ கோலமும்‌ பேரும்‌ உருவும்‌ இவைஇவை என்று 
அறம்‌ முயல்‌ ஞானச்‌ சமயிகள்‌ பேசிலும்‌ அங்கு அங்கு எல்லாம்‌ 
உற உயர்‌ ஞானச்‌ சுடர்‌ விளக்காய்‌ நின்றது அன்றி ஒன்றும்‌ 


38 


39 


40 


41 


42 


43 


67 


பெற முயன்றார்‌ இல்லையால்‌ எம்பிரான பெருமையையே 


2522 பெருங்‌ கேழலார்‌ தம்‌ பெருங்‌ கண்‌ மலர்ப்‌ புண்டரீகம்‌ நம்‌ மேல்‌ 
ஒருங்கே பிறழ வைத்தார்‌ இவ்வ காலம்‌ ஒருவர்‌ நம்‌ போல்‌ 

வருங்‌ கேழ்பவர்‌ உளரே தொல்லை வாழியம்‌ சூழ்‌ பிறப்பு 

மருங்கே வரப்‌ பெறுமே சொல்லு வாழி மட நெஞ்சமே 


2523 மட நெஞ்சம்‌ என்றும்‌ தமது என்றும்‌ ஓர்‌ கருமம்‌ கருதி 

விட நெஞ்சை உற்றார்‌ விடவோ அமையும்‌ அப்பொன்பெயரோன்‌ 
தட நெஞ்சம்‌ கீண்ட பிரானார்‌ தமது அடிக்கீழ்‌ விட போய்‌ 

திட நெஞ்சம்‌ ஆய்‌ எம்மை நீத்து இன்றுதாறும்‌ திரிகின்றதே 


2524 திரிகின்றது வட மாருதம்‌ திங்கள்‌ வெம்‌ தீ முகந்து 
சொரிகின்றது அதுவும்‌ அது கண்ணன்‌ விண்ணூர்‌ தொழவே 
சரிகின்றது சங்கம்‌ தண்‌ அம்‌ துழாய்க்கு வண்ணம்‌ பயலை 


விரிகின்றது முழு மெய்யும்‌ என்‌ ஆம்‌ கொல்‌ என்‌ மெல்லியற்கே? 


2525 மெல்லியல்‌ ஆக்கைக்‌ கிருமிக்‌ குருவில்‌ மிளிர்தந்து ஆங்கே 
செல்லிய செல்கைத்து உலகை என்‌ காணும்‌ என்னாலும்‌ தன்னைச்‌ 
சொல்லிய சூழல்‌ திருமால்‌ அவன்‌ கவி ஆது கற்றேன்‌ 


பல்லியின்‌ சொல்லும்‌ சொல்லாக்‌ கொள்வதோ உண்டு பண்டுபண்டே 


2526 பண்டும்‌ பலபல வீங்கு இருள்‌ காண்டும்‌ இப்‌ பாய்‌ இருள்‌ போல்‌ 
கண்டும்‌ அறிவதும்‌ கேட்பதும்‌ யாம்‌ இலம்‌ காள வண்ண 
வண்டு உண்‌ துழாய்ப்‌ பெருமான்‌ மதுசூதனன்‌ தாமோதரன்‌ 


உண்டும்‌ உமிழ்ந்தும்‌ கடாய மண்‌ நேர்‌ அன்ன ஒள்‌ நுதலே 


2527 ஒள்‌ நுதல்‌ மாமை ஒளி பயவாமை விரைந்து நம்‌ தேர்‌ 
நண்ணுதல்‌ வேண்டும்‌ வலவ கடாகின்று தேன்‌ நவின்ற 

விண்‌ முதல்‌ நாயகன்‌ நீள்‌ முடி வெண்‌ முத்த வாசிகைத்தாய்‌ 
மண்‌ முதல்‌ சேர்வுற்று அருவிசெய்யாநிற்கும்‌ மா மலைக்கே 


2528 மலை கொண்டு மத்தா அரவால்‌ சுழற்றிய மாயப்‌ பிரான்‌ 
அலை கண்டு கொண்ட அமுதம்‌ கொள்ளாது கடல்‌ பரதர்‌ 


44 


45 


46 


47 


48 


49 


50 


68 


விலை கொண்டு தந்த சங்கம்‌ இவை வேரித்‌ துழாய்‌ துணையா 
துலை கொண்டு தாயம்‌ கிளர்ந்து கொள்வான்‌ ஒத்து அழைக்கின்றதே 51 


2529 அமைக்கும்‌ கருங்‌ கடல்‌ வெண்‌ திரைக்‌ கைக்கொண்டு போய்‌ அலர்வாய்‌ 
மழைக்கண்‌ மடந்தை அரவு அணை ஏற மண்‌ மாதர்‌ விண்வாய்‌ 

அழைத்துப்‌ புலம்பி முலைமலைமேல்‌ நின்றும்‌ ஆறுகளாய்‌ 

மழைக்‌ கண்ண நீர்‌ திருமால்‌ கொடியான்‌ என்று வார்கின்றதே 52 


2530 வார்‌ ஆயின முலையாள்‌ இவள்‌ வானோர்‌ தலைமகன்‌ ஆம்‌ 

சீர்‌ ஆயின தெய்வ நல்‌ நோய்‌ இது தெய்வத்‌ தண்‌ அம்‌ துழாய்த்‌ 

தார்‌ ஆயினும்‌ தழை ஆயினும்‌ தண்‌ கொம்பு அது ஆயினும்‌ கீழ்‌ 

வேர்‌ ஆயினும்‌ நின்ற மண்‌ ஆயினும்‌ கொண்டு வீசுமினே 53 


2531 வீசும்‌ சிறகால்‌ பறத்தீர்‌ விண்‌ நாடு நுங்கட்கு எளிது 
பேசும்‌ படி அன்ன பேசியும்‌ போவது நெய்‌ தொடு உண்டு 
ஏசும்படி அன்ன செய்யும்‌ எம்‌ ஈசர்‌ விண்ணோர்‌ பிரானார்‌ 


மாசு இல்‌ மலர்‌ அடிக்கீழ்‌ எம்மைச்‌ சேர்விக்கும்‌ வண்டுகளே 54 


2532 வண்டுகளோ வம்மின்‌ நீர்ப்‌ பூ நிலப்‌ பூ மரத்தில்‌ ஒண்‌ பூ 
உண்டு களித்து உழல்வீர்க்கு ஒன்று உரைக்கியம்‌ ஏனம்‌ ஒன்றாய்‌ 
மண்‌ துகள்‌ ஆடி வைகுந்தம்‌ அன்னாள்‌ குழல்வாய்‌ விரை போல்‌ 


விண்டு கள்‌ வாரும்‌ மலர்‌ உளவோ நும்‌ வியலிடத்தே? 55 


2533 வியலிடம்‌ உண்ட பிரானார்‌ விடுத்த திருவருளால்‌ 

உயல்‌ இடம்‌ பெற்று உய்ந்தம்‌ அஞ்சலம்‌ தோழி ஓர்‌ தண்‌ தென்றல்‌ வந்து 
அயலிடை யாரும்‌ அறிந்திலர்‌ அம்‌ பூந்‌ துழாயின்‌ இன்‌ தேன்‌ 

புயலுடை நீர்மையினால்‌ தடவிற்று என்‌ புலன்‌ கலனே 56 


2534 புலக்‌ குண்டலப்‌ புண்டரீகத்த போர்க்‌ கெண்டை வல்லி ஒன்றால்‌ 
விலக்குண்டு உலாகின்று வேல்‌ விழிக்கின்றன கண்ணன்‌ கையால்‌ 

மலக்குண்டு அமுதம்‌ சுரந்த மறி கடல்‌ போன்று அவற்றால்‌ 

கலக்குண்ட நான்று கண்டார்‌ எம்மை யாரும்‌ கழறலரே 57 


2535 கழல்‌ தலம்‌ ஒன்றே நிலம்‌ முழுது ஆயிற்று ஒரு கழல்‌ போய்‌ 


70 


நிழல்‌ தர எல்லா விசும்பும்‌ நிறைந்தது நீண்ட அண்டத்து 
உழறு அலர்‌ ஞானச்‌ சுடர்‌ விளக்காய்‌ உயர்ந்தோரை இல்லா 


அழறு அலர்‌ தாமரைக்‌ கண்ணன்‌ என்னோ இங்கு அளக்கின்றதே? 58 


2536 அளப்பு அரும்‌ தன்மைய ஊழி அம்‌ கங்குல்‌ அம்‌ தண்ணம்‌ துழாய்க்கு 
உளப்‌ பெருங்‌ காதலின்‌ நீளிய ஆய்‌ உள ஓங்கு முந்நீர்‌ 
வளப்‌ பெரு நாடன்‌ மதுசூதனன்‌ என்னும்‌ வல்‌ வினையேன்‌ 


தளப்‌ பெரு நீள்‌ முறுவல்‌ செய்ய வாய தட முலையே 59 


2537 முலையோ முழு முற்றும்‌ போந்தில மொய்‌ பூங்‌ குழல்‌ குறிய 

கலையோ அரை இல்லை நாவோ குழறும்‌ கடல்‌ மண்‌ எல்லாம்‌ 

விலையோ என மிளிரும்‌ கண்‌ இவள்‌ பரமே பெருமான்‌ 

மலையோ திருவேங்கடம்‌ என்று கற்கின்ற வாசகமே? 60 


2538 வாசகம்‌ செய்வது நம்பரமே தொல்லை வானவர்‌ தம்‌ 

நாயகன்‌ நாயகர்‌ எல்லாம்‌ தொழும்‌ அவன்‌ ஞாலம்‌ முற்றும்‌ 

வேய்‌ அகம்‌ ஆயினும்‌ சோராவகை இரண்டே அடியால்‌ 

தாயவன்‌ ஆய்க்‌ குலமாய்‌ வந்து தோன்றிற்று நம்‌ இறையே? 61 


2539 இறையோ இரக்கினும்‌ ஈங்கு ஓர்‌ பெண்பால்‌ எனவும்‌ இரங்காது 
அறையோ என நின்று அதிரும்‌ கருங்கடல்‌ ஈங்கு இவள்‌ தன்‌ 

நிறையோ இனி உன்‌ திரு அருளால்‌ அன்றி காப்பு அரிதால்‌ 

முறையோ அரவு அணைமேல்‌ பள்ளி கொண்ட முகில்‌ வண்ணனே? 62 


2540 வண்ணம்‌ சிவந்துள வான்‌ நாடு அமரும்‌ குளிர்‌ விழிய 

தண்‌ மென்‌ கமலத்‌ தடம்‌ போல்‌ பொலிந்தன தாம்‌ இவையோ 

கண்ணன்‌ திருமால்‌ திருமுகம்‌ தன்னொடும்‌ காதல்‌ செய்தேற்கு 

எண்ணம்‌ புகுந்து அடியேனொடு இக்‌ காலம்‌ இருக்கின்றவே 63 


2541 இருக்கு ஆர்‌ மொழியால்‌ நெறி இழுக்காமை உலகு அளந்த 
திருத்‌ தாள்‌ இணை நிலத்தேவர்‌ வணங்குவர்‌ யாமும்‌ அவா 
ஒருக்கா வினையொடும்‌ எம்மொடும்‌ நொந்து கனி இன்மையின்‌ 


கருக்காய்‌ கடிப்பவர்‌ போல்‌ திருநாமச்‌ சொல்‌ கற்றனமே 64 


2542 கற்றுப்பிணை மலர்‌ கண்ணின்‌ குலம்‌ வென்று ஒரோ கருமம்‌ 
உற்றுப்‌ பயின்று செவியொடு உசாவி உலகம்‌ எல்லாம்‌ 

முற்றும்‌ விழுங்கி உமிழ்ந்த பிரானார்‌ திருவடிக்கீழ்‌ 

உற்றும்‌ உறாதும்‌ மிளிர்ந்த கண்‌ ஆய்‌ எம்மை உண்கின்றவே 


2543 உண்ணாது உறங்காது உணர்வுறும்‌ எத்தனை யோகியர்க்கும்‌ 
எண்‌ ஆய்‌ மிளிரும்‌ இயல்வின ஆம்‌ எரி நீர்‌ வளி வான்‌ 
மண்‌ ஆகிய எம்‌ பெருமான்‌ தனது வைகுந்தம்‌ அன்னாள்‌ 


கண்‌ ஆய்‌ அருவினையேன்‌ உயிர்‌ ஆயின காவிகளே 


2544 காவியும்‌ நீலமும்‌ வேலும்‌ கயலும்‌ பலபல வென்று 
ஆவியின்‌ தன்மை அளவு அல்ல பாரிப்பு அசுரைச்‌ செற்றமா 
வியம்‌ புள்‌ வல்ல மாதவன்‌ கோவிந்தன்‌ வேங்கடம்‌ 


சேர்தூவி அம்‌ பேடை அன்னாள்‌ கண்கள்‌ ஆய துணைமலரே 


2545 மலர்ந்தே ஒழிந்தில மாலையும்‌ மாலைப்‌ பொன்‌ வாசிகையும்‌ 
தோய்‌ தழைப்‌ பந்தர்‌ தண்டு உற நாற்றி பொரு கடல்‌ சூழ்‌ 
தாவிய எம்‌ பெருமான்‌ தனது வைகுந்தம்‌ அன்னாய்‌ 


கலந்தார்‌ வரவு எதிர்‌ கொண்டு வன்‌ கொன்றைகள்‌ கார்த்தனவே 


2546 கார்‌ ஏற்று இருள்‌ செகில்‌ ஏற்றின்‌ சுடருக்கு உளைந்து வெல்வான்‌ 
ஏற்று எதிர்ந்தது புன்‌ தலை மாலை புவனி எல்லாம்‌ 

ஏற்று அளந்த நெடிய பிரான்‌ அருளா விடுமே? 

வார்‌ ஏற்று இளமுலையாய்‌ வருந்தேல்‌ உன்‌ வளைத்திறமே 


2547 வாய்த்‌ திருச்‌ சக்கரத்து எங்கள்‌ வானவனார்‌ முடிமேல்‌ 
வாய்‌ நறுங்‌ கண்ணித்‌ தண்‌ அம்‌ துழாய்க்கு வண்ணம்‌ பயலை 
வான்‌ மிக வந்து நாள்‌ திங்கள்‌ ஆண்டு ஊழி நிற்க எம்மை 
உளைவான்‌ புகுந்து இது ஓர்‌ கங்குல்‌ ஆயிரம்‌ ஊழிகளே 


2548 ஊழிகள்‌ ஆய்‌ உலகு ஏழும்‌ உண்டான்‌ என்றிலம்‌ பழம்‌ கண்டு 
ஆழி களாம்‌ பழம்‌ வண்ணம்‌ என்றேற்கு அஃதே கொண்டு அன்னை 
நாழ்‌ இவளோ என்னும்‌ ஞாலம்‌ உண்டான்‌ வண்ணம்‌ சொல்லிற்று என்னும்‌ 


தோழிகளோ உரையீர்‌ எம்மை அம்மனை சூழ்கின்றவே 


65 


66 


67 


68 


69 


70 


71 


71 


2549 சூழ்கின்ற கங்குல்‌ சுருங்கா இருளின்‌ கருந்‌ திணிம்பைப்‌ 
போழ்கின்ற திங்கள்‌ அம்‌ பிள்ளையும்‌ போழ்க துழாய்‌ மலர்க்கே 
தாழ்கின்ற நெஞ்சத்து ஒரு தமியாட்டியேன்‌ மாமைக்கு இன்று 
வாழ்கின்ற ஆறு இதுவோ வந்து தோன்றிற்று வாலியதே? 


2550 வால்‌ வெண்‌ நிலவு உலகு ஆரச்‌ சுரக்கும்‌ வெண்‌ திங்கள்‌ என்னும்‌ 
விண்‌ சுரவி சுர முதிர்‌ மாலை பரிதி வட்டம்‌ 

போலும்‌ சுடர்‌ அடல்‌ ஆழிப்‌ பிரான்‌ பொழில்‌ ஏழ்‌ அளிக்கும்‌ 

சால்பின்‌ தகைமைகொலாம்‌ தமியாட்டி தளர்ந்ததுவே? 


2551 தளர்ந்தும்‌ முறிந்தும்‌ வரு திரைப்‌ பாயல்‌ திரு நெடுங்‌ கண்‌ 
வளர்ந்தும்‌ அறிவுற்றும்‌ வையம்‌ விழுங்கியும்‌ மால்‌ வரையைக்‌ 
கிளர்ந்து மறிதர கீண்டு எடுத்தான்‌ முடி சூடு துழாய்‌ 

அளைந்து உண்‌ சிறு பசுந்‌ தென்றல்‌ அந்தோ வந்து உலாகின்றதே 


2552 உலாகின்ற கெண்டை ஒளி அம்பு எம்‌ ஆவியை ஊடுருவக்‌ 
குலாகின்ற வெஞ்சிலை வாள்‌ முகத்தீர்‌ குனி சங்கு இடறிப்‌ 
புலாகின்ற வேலைப்‌ புணரி அம்‌ பள்ளி அம்மான்‌ அடியார்‌ 
நிலாகின்ற வைகுந்தமோ வையமோ நும்‌ நிலையிடமே? 


2553 இடம்‌ போய்‌ விரிந்து இவ்‌ வுலகு அளந்தான்‌ எழில்‌ ஆர்‌ தண்‌ துழாய்‌ 


வடம்‌ போது இனையும்‌ மட நெஞ்சமே நங்கள்‌ வெள்‌ வளைக்கே 
விடம்‌ போல்‌ விரிதல்‌ இது வியப்பே வியன்‌ தாமரையின்‌ 
தடம்‌ போது ஒடுங்க மெல்‌ ஆம்பல்‌ அலர்விக்கும்‌ வெண்‌ திங்களே? 


2554 திங்கள்‌ அம்‌ பிள்ளை புலம்ப தன்‌ செங்கோல்‌ அரசு பட்ட 
செங்‌ களம்‌ பற்றி நின்று எள்கு புன்‌ மாலை தென்பால்‌ இலங்கை 
வெங்‌ களம்‌ செய்த நம்‌ விண்ணோர்‌ பிரானார்‌ துழாய்‌ துணையா 


நங்களை மாமை கொள்வான்‌ வந்து தோன்றி நலிகின்றதே 


2555 நலியும்‌ நரகனை வீட்டிற்றும்‌ வாணன்‌ திண்‌ தோல்‌ துணித்த 
வலியும்‌ பெருமையும்‌ யாம்‌ சொல்லும்‌ நீர்த்து அல்ல மை வரை போல்‌ 
பொலியும்‌ உருவின்‌ பிரானார்‌ புனை பூந்‌ துழாய்‌ மலர்க்கே 


hi 


73 


74 


75 


76 


11 


72 


மெலியும்‌ மட நெஞ்சினார்‌ தந்து போயின வேதனையே 


2556 தனை வெண்‌ புரி நூலனை விண்ணோர்‌ பரவ நின்ற 
நாதனை ஞாலம்‌ விழுங்கும்‌ அநாதனை ஞாலம்‌ தத்தும்‌ 
பாதனை பாற்கடல்‌ பாம்பு அணைமேல்‌ பள்ளிகொண்டருளும்‌ 


சீதனையே தொழுவார்‌ விண்ணுளாரிலும்‌ சீரியரே 


2557 சீர்‌ அரசு ஆண்டு தன்‌ செங்கோல்‌ சில நாள்‌ செலீஇக்‌ கழிந்த 
பார்‌ அரசு ஒத்து மறைந்தது நாயிறு பார்‌ அளந்த 

பேர்‌ அரசே எம்‌ விசும்பு அரசே எம்மை நீத்து வஞ்சித்த 

ஓர்‌ அரசே அருளாய்‌ இருளாய்‌ வந்து உறுகின்றதே 


2558 உறுகின்ற கன்மங்கள்‌ மேலன ஓர்ப்பிலராய்‌ இவளைப்‌ 
பெறுகின்ற தாயர்‌ மெய்ந்‌ நொந்து பெறார்கொல்‌? துழாய்‌ குழல்வாய்த்‌ 
துறுகின்றிலர்‌ தொல்லை வேங்கடம்‌ ஆட்டவும்‌ சூழ்கின்றிலர்‌ 
இறுகின்றதால்‌ இவள்‌ ஆகம்‌ மெல்‌ ஆவி எரி கொள்ளவே 


2559 எரி கொள்‌ செந்‌ நாயிறு இரண்டு உடனே உதய மலைவாய்‌ 
விரிகின்ற வண்ணத்த எம்‌ பெருமான்‌ கண்கள்‌ மீண்டு அவற்றுள்‌ 
எரி கொள்‌ செந்‌ தீ வீழ்‌ அசுரரைப்‌ போல எம்‌ போலியர்க்கும்‌ 
விரிவ சொல்லீர்‌ இதுவோ வையம்‌ முற்றும்‌ விளரியதே? 


2560 விளரிக்‌ குரல்‌ அன்றில்‌ மென்‌ பெடை மேகின்ற முன்றில்‌ பெண்ணை 
முளரிக்‌ குரம்பை இதுஇதுவாக முகில்‌ வண்ணன்‌ பேர்‌ 

கிளரிக்‌ கிளரிப்‌ பிதற்றும்‌ மெல்‌ ஆவியும்‌ நைவும்‌ எல்லாம்‌ 

தளரின்‌ கொலோ அறியேன்‌ உய்யல்‌ ஆவது இத்‌ தையலுக்கே? 


2561 தையல்‌ நல்லார்கள்‌ குழாங்கள்‌ குழிய குழுவினுள்ளும்‌ 
ஐய நல்லார்கள்‌ குழிய விழவினும்‌ அங்கு அங்கு எல்லாம்‌ 
கைய பொன்‌ ஆழி வெண்‌ சங்கொடும்‌ காண்பான்‌ அவாவுவன்‌ நான்‌ 


மைய வண்ணா மணியே முத்தமே என்‌ தன்‌ மாணிக்கமே 


2562 மாணிக்கம்‌ கொண்டு குரங்கு எறிவு ஒத்து இருளோடு முட்டி 


78 


79 


80 


81 


82 


83 


84 


73 


74 


ஆணிப்பொன்‌ அன்ன சுடர்‌ படும்‌ மாலை உலகு அளந்த 
மாணிக்கமே என்‌ மரகதமே மற்று ஒப்பாரை இல்லா 
ஆணிப்பொன்னே அடியேன்‌ அடி ஆவி அடைக்கலமே 85 


2563 அடைக்‌ கலத்து ஓங்கு கமலத்து அலர்‌ அயன்‌ சென்னி என்னும்‌ 
முடைக்‌ கலத்து ஊண்‌ முன்‌ அரனுக்கு நீக்கியை ஆழி சங்கம்‌ 
படைக்கலம்‌ ஏந்தியை வெண்ணெய்க்கு அன்று ஆய்ச்சி வன்‌ தாம்புகளால்‌ 


புடைக்கலந்தானை எம்மானை என்‌ சொல்லிப்‌ புலம்புவனே? 86 


2564 புலம்பும்‌ கன குரல்‌ போழ்‌ வாய அன்றிலும்‌ பூங்‌ கழி பாய்ந்து 

அலம்பும்‌ கன குரல்‌ சூழ்‌ திரை ஆழியும்‌ ஆங்கு அவை நின்‌ 

வலம்‌ புள்ளது நலம்‌ பாடும்‌ இது குற்றமாக வையம்‌ 

சிலம்பும்படி செய்வதே திருமால்‌ இத்‌ திருவினையே 87 


2565 திருமால்‌ உரு ஒக்கும்‌ மேரு அம்‌ மேருவில்‌ செஞ்சுடரோன்‌ 

திருமால்‌ திருக்கைத்‌ திருச்‌ சக்கரம்‌ ஒக்கும்‌ அன்ன கண்டும்‌ 

திருமால்‌ உருவோடு அவன்‌ சின்னமே பிதற்றா நிற்பது ஓர்‌ 

திருமால்‌ தலைக்கொண்ட நங்கட்கு எங்கே வரும்‌ தீவினையே? 88 


2566 தீவினைக்கு ஆரு நஞ்சை நல்‌ வினைக்கு இன்‌ அமுதத்தினை 

பூவினை மேவிய தேவி மணாளனை புன்மை எள்காது 

ஆவினை மேய்க்கும்‌ வல்‌ ஆயனை அன்று உலகு ஈர்‌ அடியால்‌ 

தாவின ஏற்றை எம்மானை எஞ்ஞான்று தலைப்பெய்வனே? 69 


2567 தலைப்பெய்து யான்‌ உன்‌ திருவடி சூடும்‌ தகைமையினால்‌ 

நிலைப்பு எய்த ஆக்கைக்கு நோற்ற இம்‌ மாயமும்‌ மாயம்‌ செவ்வே 

நிலைப்பு எய்திலாத நிலைமையும்‌ காண்தோறு அசுரர்‌ குழாம்‌ 

தொலைப்‌ பெய்த நேமி எந்தாய்‌ தொல்லை ஊழி சுருங்கலதே 90 


2568 சுருங்கு உறி வெண்ணெய்‌ தொடு உண்ட கள்வனை வையம்‌ முற்றும்‌ 
ஒருங்குற உண்ட பெரு வயிற்றாளனை மாவலிமாட்டு 

இருங்‌ குறள்‌ ஆகி இசைய ஓர்‌ மூவடி வேண்டிச்‌ சென்ற 

பெருங்‌ கிறியானை அல்லால்‌ அடியேன்‌ நெஞ்சம்‌ பேணலதே 91 


2569 பேண்‌ நலம்‌ இல்லா அரக்கர்‌ முந்நீர பெரும்‌ பதிவாய்‌ 

நீள்‌ நகர்‌ நீள்‌ எரி வைத்தருளாய்‌ என்று நின்னை விண்ணோர்‌ 
தாள்‌ நிலம்‌ தோய்ந்து தொழுவர்‌ நின்‌ மூர்த்தி பல்‌ கூற்றில்‌ ஒன்று 
காணலும்‌ ஆம்கொல்‌ என்றே? வைகல்‌ மாலையும்‌ காலையுமே 


2570 காலை வெய்யோற்கு முன்‌ ஓட்டுக்கொடுத்த கங்குல்‌ குறும்பர்‌ 
மாலை வெய்யோன்‌ பட வையகம்‌ பாவுவர்‌ அன்ன கண்டும்‌ 

காலை நல்‌ ஞானத்‌ துறை படிந்து ஆடி கண்‌ போது செய்து 

மாலை நல்‌ நாவில்‌ கொள்ளார்‌ நினையார்‌ அவன்‌ மைப்‌ படியே 


2571 மைப்‌ படி மேனியும்‌ செந்தாமரைக்‌ கண்ணும்‌ வைதிகரே 
மெய்ப்படியால்‌ உன்‌ திருவடி சூடும்‌ தகைமையினார்‌ 

எப்படி ஊர்‌ ஆ மிலைக்கக்‌ குருட்டு ஆ மிலைக்கும்‌ என்னும்‌ 
அப்படி யானும்‌ சொன்னேன்‌ அடியேன்‌ மற்று யாது என்பனே.? 


2572 யாதானும்‌ ஓர்‌ ஆக்கையில்‌ புக்கு அங்கு ஆப்புண்டும்‌ ஆப்பு அவிழ்ந்தும்‌ 


மூது ஆவியில்‌ தடுமாறும்‌ உயிர்‌ முன்னமே அதனால்‌ 
யாதானும்‌ பற்றி நீங்கும்‌ விரதத்தை நல்‌ வீடுசெய்யும்‌ 


மாதாவினை பிதுவை திருமாலை வணங்குவனே 


2573 வணங்கும்‌ துறைகள்‌ பல பல ஆக்கி மதி விகற்பால்‌ 


பிணங்கும்‌ சமயம்‌ பல பல ஆக்கி அவை அவைதோறு 
அணங்கும்‌ பல பல ஆக்கி நின்‌ மூர்த்தி பரப்பி வைத்தாய்‌ 


இணங்கும்‌ நின்னோரை இல்லாய்‌ நின்கண்‌ வேட்கை எழுவிப்பனே 


2574 எழுவதும்‌ மீண்டே படுவதும்‌ பட்டு எனை ஊழிகள்‌ போய்க்‌ 
கழிவதும்‌ கண்டு கண்டு எள்கல்‌ அல்லால்‌ இமையோர்கள்‌ குழாம்‌ 
தொழுவதும்‌ சூழ்வதும்‌ செய்‌ தொல்லை மாலைக்‌ கண்ணாரக்‌ கண்டு 


கழிவது ஓர்‌ காதல்‌ உற்றார்க்கும்‌ உண்டோ கண்கள்‌ துஞ்சுதலே? 


2575 துஞ்சா முனிவரும்‌ அல்லாதவரும்‌ தொடர நின்ற 
எஞ்சாப்‌ பிறவி இடர்‌ கடிவான்‌ இமையோர்‌ தமக்கும்‌ 
தன்‌ சார்வு இலாத தனிப்‌ பெரு மூர்த்தி தன்‌ மாயம்‌ செவ்வே 


நெஞ்சால்‌ நினைப்பு அரிதால்‌ வெண்ணெய்‌ ஊண்‌ என்னும்‌ ஈனச்‌ சொல்லே 


92 


93 


94 


95 


96 


97 


98 


75 


2576 ஈனச்‌ சொல்‌ ஆயினும்‌ ஆக எறி திரை வையம்‌ முற்றும்‌ 
ஏனத்து உருவாய்‌ இடந்த பிரான்‌ இருங்‌ கற்பகம்‌ சேர்‌ 

வானத்தவர்க்கும்‌ அல்லாதவர்க்கும்‌ மற்று எல்லா எவர்க்கும்‌ 
ஞானப்‌ பிரானை அல்லால்‌ இல்லை நான்‌ கண்ட நல்லதுவே 


2577 நல்லார்‌ நவில்‌ குருகூர்‌ நகரான்‌ திருமால்‌ திருப்‌ பேர்‌ 
வல்லார்‌ அடிக்‌ கண்ணி சூடிய மாறன்‌ விண்ணப்பம்‌ செய்த 

சொல்‌ ஆர்‌ தொடையல்‌ இந்‌ நூறும்‌ வல்லார்‌ அழுந்தார்‌ பிறப்பு ஆம்‌ 
பொல்லா அருவினை மாய வன்‌ சேற்று அள்ளல்‌ பொய்ந்‌ நிலத்தே 


18. நம்மாழ்வார்‌ - திருவாசிரியம்‌ (2578 - 2584) 


2578 செக்கர்‌ மா முகில்‌ உடுத்து மிக்க 

செஞ்‌ சுடர்ப்‌ பரிதி சூடி 

அம்‌ சுடர்‌ மதியம்‌ பூண்டு 

பல சுடர்‌ புனைந்த பவளச்‌ செவ்வாய்‌ 

திகழ்‌ பசுஞ்‌ சோதி மரகதக்‌ குன்றம்‌ 
கடலோன்‌ கைம்மிசைக்‌ கண்வளர்வது போல்‌ 
பீதக ஆடை முடி பூண்‌ முதலா 

மேதகு பல்‌ கலன்‌ அணிந்து சோதி 

வாயவும்‌ கண்ணவும்‌ சிவப்ப மீதிட்டுப்‌ 
பச்சை மேனி மிகப்‌ பகைப்ப 

நச்சு வினைக்‌ கவர்தலை அரவின்‌ அமளி ஏறி 
எறி கடல்‌ நடுவுள்‌ அறிதுயில்‌ அமர்ந்து 
சிவன்‌ அயன்‌ இந்திரன்‌ இவர்‌ முதல்‌ அனைத்தோர்‌ 
தெய்வக்‌ குழாங்கள்‌ கைதொழ கிடந்த 
தாமரை உந்தித்‌ தனிப்‌ பெரு நாயக 


மூவுலகு அளந்த சேவடியோயே 


2579 உலகு படைத்து உண்ட எந்தை அறை கழல்‌ 


சுடர்ப்‌ பூந்‌ தாமரை சூடுதற்கு அவாவு 
ஆர்‌ உயிர்‌ உருகி உக்க நேரிய 


காதல்‌ அன்பில்‌ இன்பு ஈன்‌ தேறல்‌ 
அமுத வெள்ளத்தான்‌ ஆம்‌ சிறப்பு விட்டு 


99 


100 


(1) 


76 


ஒரு பொருட்கு அசைவோர்‌ அசைக 

திருவொடு மருவிய 

இயற்கை மாயாப்‌ பெரு விறல்‌ உலகம்‌ 

மூன்றினொடு நல்‌ வீடு பெறினும்‌ 

கொள்வது எண்ணுமோ தெள்ளியோர்‌ குறிப்பே? (2) 


2580 குறிப்பில்‌ கொண்டு நெறிப்பட உலகம்‌ 

மூன்று உடன்‌ வணங்கு தோன்று புகழ்‌ ஆணை 

மெய்‌ பெற நடாய தெய்வம்‌ மூவரில்‌ 

முதல்வன்‌ ஆகி சுடர்‌ விளங்கு அகலத்து 

வரை புரை திரை பொர பெரு வரை வெருவர 

உரும்‌ முரல்‌ ஒலி மலி நளிர்‌ கடல்‌ பட அரவு 

அரசு உடல்‌ தட வரை சுழற்றிய 

தனி மாத்‌ தெய்வத்து அடியவர்க்கு இனி நாம்‌ 

ஆளாகவே 

இசையுங்கொல்‌ ஊழிதோறு ஊழி ஓவாதே? (3) 


2581 ஊழிதோறு ஊழி ஓவாது வாழிய 

என்று யாம்‌ தொழ இசையுங்கொல்‌ யாவகை 

உலகமும்‌ யாவரும்‌ இல்லா மேல்‌ வரும்‌ 

பெரும்பாழ்க்‌ காலத்து இரும்‌ பொருட்கு எல்லாம்‌ 

அரும்‌ பெறல்‌ தனி வித்து ஒரு தான்‌ ஆகி 

தெய்வ நான்முகக்‌ கொழு முளை ஈன்று 

முக்கண்‌ ஈசனொடு தேவு பல நுதலி 

மூவுலகம்‌ விளைத்த உந்தி 

மாயக்‌ கடவுள்‌ மா முதல்‌ அடியே? (4) 


2582 மா முதல்‌ அடிப்‌ போது ஒன்று கவிழ்த்து அலர்த்தி 
மண்‌ முழுதும்‌ அகப்படுத்து 

ஒண்‌ சுடர்‌ அடிப்‌ போது ஒன்று விண்‌ செலீஇ 
நான்முகப்‌ புத்தேள்‌ நாடு வியந்து உவப்ப 

வானவர்‌ முறைமுறை வழிபட நெறீடஇ 

தாமரைக்‌ காடு மலர்க்‌ கண்ணொடு 

கனி வாய்‌ உடையதும்‌ ஆய்‌ இரு நாயிறு 

ஆயிரம்‌ மலர்ந்தன்ன 

கற்பகக்‌ காவு பற்பல அன்ன 


முடி தோள்‌ ஆயிரம்‌ தழைத்த 


77 


நெடியோய்க்கு அல்லது அடியதோ உலகே? 


2583 ஓஓ உலகினது இயல்வே! 

ஈன்றோள்‌ இருக்க மணை நீராட்டி 

படைத்து இடந்து 

உண்டு உமிழ்ந்து அளந்து தேஎர்ந்து உலகு அளிக்கும்‌ 
முதல்‌ பெருங்‌ கடவுள்‌ நிற்ப புடைப்‌ பல 

தான்‌ அறி தெய்வம்‌ பேணுதல்‌ தனாது 
புல்லறிவாண்மை பொருந்தக்‌ காட்டி 

கொல்வன முதலா அல்லன முயலும்‌ 

இனைய செய்கை இன்பு துன்பு அளி 

தொல்‌ மா மாயப்‌ பிறவியுள்‌ நீங்காப்‌ 


பல்‌ மா மாயத்து அழுந்துமாம்‌ நளிர்ந்தே 


2584 நளிர்‌ மதிச்‌ சடையனும்‌ நான்முகக்‌ கடவுளும்‌ 
தளிர்‌ ஒளி இமையவர்‌ தலைவனும்‌ முதலா 
யாவகை உலகமும்‌ யாவரும்‌ அகப்பட 

நிலம்‌ நீர்‌ தீ கால்‌ சுடர்‌ இரு விசும்பும்‌ 

மலர்‌ சுடர்‌ பிறவும்‌ சிறிது உடன்‌ மயங்க 

ஒரு பொருள்‌ புறப்பாடு இன்றி முழுவதும்‌ 
அகப்படக்‌ கரந்து ஓர்‌ ஆல்‌ இலைச்‌ சேர்ந்த எம்‌ 
பெரு மா மாயனை அல்லது 

ஒரு மா தெய்வம்‌ மற்று உடையமோ யாமே? 


19. நம்மாழ்வார்‌ -பெரியதிருவந்தாதி (2585 - 2671) 


2585 முயற்றி சுமந்து எழுந்து முந்துற்ற நெஞ்சே 
இயற்றுவாய்‌ எம்மொடு நீ கூடி நயப்பு உடைய 
நா ஈன்‌ தொடைக்‌ கிளவியுள்‌ பொதிவோம்‌ நல்‌ பூவைப்‌ 


பூ ஈன்ற வண்ணன்‌ புகழ்‌ 


2586 புகழ்வோம்‌ பழிப்போம்‌ புகழோம்‌ பழியோம்‌ 
இகழ்வோம்‌ மதிப்போம்‌ மதியோம்‌ இகழோம்‌ மற்று 


எங்கள்‌ மால்‌ செங்கண்‌ மால்‌ சீறல்‌ நீ தீவினையோம்‌ 


(5) 


(6) 


(7) 


(1) 


78 


எங்கள்‌ மால்‌ கண்டாய்‌ இவை 


2587 இவை அன்றே நல்ல இவை அன்றே தீய 
இவை என்று இவை அறிவனேலும்‌ இவை எல்லாம்‌ 
என்னால்‌ அடைப்பு நீக்கு ஒண்ணாது இறையவனே 


என்னால்‌ செயற்பாலது என்‌? 


2588 என்னின்‌ மிகு புகழார்‌ யாவரே? பின்னையும்‌ மற்று 
எண்‌ இல்‌ மிகு புகழேன்‌ யான்‌ அல்லால்‌ என்ன 
கருஞ்‌ சோதிக்‌ கண்ணன்‌ கடல்‌ புரையும்‌ சீலப்‌ 


பெருஞ்சோதிக்கு என்‌ நெஞ்சு ஆட்பெற்று 


2589 பெற்ற தாய்‌ நீயே பிறப்பித்த தந்‌ைத நீ 
மற்றையார்‌ ஆவாரும்‌ நீ பேசில்‌ எற்றேயோ 


மாய மா மாயவளை மாய முலை வாய்‌ வைத்த 


நீ அம்மா காட்டும்‌ நெறி? 


2590 நெறி காட்டி நீக்குதியோ? நின்பால்‌ கரு மா 
முறி மேனி காட்டுதியோ? மேல்‌ நாள்‌ அறியோமை 
என்‌ செய்வான்‌ எண்ணினாய்‌? கண்ணனே ஈது உரையாய்‌ 


என்‌ செய்தால்‌ என்‌ படோம்‌ யாம்‌? 


2591 யாமே அருவினையோம்‌ சேயோம்‌ என்‌ நெஞ்சினார்‌ 
தாமே அணுக்கராய்ச்‌ சார்ந்தொழிந்தார்‌ பூ மேய 
செம்மாதை நின்‌ மார்வில்‌ சேர்வித்துப்‌ பார்‌ இடந்த 
அம்மா! நின்‌ பாதத்து அருகு 


2592 அருகும்‌ சுவடும்‌ தெரிவு உணரோம்‌ அன்பே 
பெருகும்‌ மிக இது என்‌? பேசீர்‌ பருகலாம்‌ 
பண்புடையீர்‌ பார்‌ அளந்தீர்‌ பாவியெம்‌ கண்‌ காண்பு அரிய 


நுண்பு உடையீர்‌! நும்மை நுமக்கு 


2593 நுமக்கு அடியோம்‌ என்று என்று நொந்து உரைத்து என்‌? மாலார்‌ 


(2) 


(3) 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


79 


தமக்கு அவர்‌ தாம்‌ சார்வு அரியர்‌ ஆனால்‌ எமக்கு இனி 
யாதானும்‌ ஆகிடு காண்‌ நெஞ்சே அவர்திறத்தே 
யாதானும்‌ சிந்தித்து இரு 


2594 இரு நால்வர்‌ ஈரைந்தின்‌ மேல்‌ ஒருவர்‌ எட்டோடு 
ஒரு நால்வர்‌ ஓர்‌ இருவர்‌ அல்லால்‌ திருமாற்கு 
யாம்‌ ஆர்‌? வணக்கம்‌ ஆர்‌? ஏ பாவம்‌ நல்‌ நெஞ்சே 


நாமா மிக உடையோம்‌ நாழ்‌ 


2595 நாழால்‌ அமர்‌ முயன்ற வல்‌ அரக்கன்‌ இன்‌ உயிரை 
வாழாவகை வலிதல்‌ நின்‌ வலியே? ஆழாத 

பாரும்‌ நீ வானும்‌ நீ காலும்‌ நீ தீயும்‌ நீ 

நீரும்‌ நீ ஆய்‌ நின்ற நீ 


2596 நீ அன்றே ஆழ்‌ துயரில்‌ வீழ்விப்பான்‌ நின்று உழன்றாய்‌ 
போய்‌ ஒன்று சொல்லி என்‌? போ நெஞ்சே நீ என்றும்‌ 
காழ்த்து உபதேசம்‌ தரினும்‌ கைக்கொள்ளாய்‌ கண்ணன்தாள்‌ 


வாழ்த்துவதே கண்டாய்‌ வழக்கு 


2597 வழக்கொடு மாறுகோள்‌ அன்று அடியார்‌ வேண்ட 
இழக்கவும்‌ காண்டும்‌ இறைவ இழப்பு உண்டே? 
எம்‌ ஆட்கொண்டு ஆகிலும்‌ யான்‌ வேண்ட என்‌ கண்கள்‌ 


தம்மால்‌ காட்டு உன்‌ மேனிச்‌ சாய்‌ 


2598 சாயால்‌ கரியானை உள்‌ அறியாராய்‌ நெஞ்சே 
பேயார்‌ முலை கொடுத்தார்‌ பேயர்‌ ஆய்‌ நீ யார்‌? போய்த்‌ 


தேம்பு ஊண்‌ சுவைத்து ஊன்‌ அறிந்து அறிந்தும்‌ தீவினை ஆம்‌ 
பாம்பார்‌ வாய்க்‌ கைந்‌ நீட்டல்‌ பார்த்து 


2599 பார்த்து ஓர்‌ எதிரிதா நெஞ்சே படு துயரம்‌ 
பேர்த்து ஓதப்‌ பீடு அழிவு ஆம்‌ பேச்சு இல்லை ஆர்த்து ஓதம்‌ 
தம்‌ மேனித்‌ தாள்‌ தடவ தாம்‌ கிடந்து தம்முடைய 


செம்மேனிக்‌ கண்வளர்வார்‌ சீர்‌ 


(9) 


(10) 


(11) 


(12) 


(13) 


(14) 


(15) 


80 


2600 சீரால்‌ பிறந்து சிறப்பால்‌ வளராது 

பேர்‌ வாமன்‌ ஆகாக்கால்‌ பேராளா மார்பு ஆரப்‌ 
புல்கி நீ உண்டு உமிழ்ந்த பூமி நீர்‌ ஏற்பு அரிதே? 
சொல்லு நீ யாம்‌ அறிய சூழ்ந்து 


2601 சூழ்ந்து அடியார்‌ வேண்டினக்கால்‌ தோன்றாது விட்டாலும்‌ 


வாழ்ந்திடுவர்‌ பின்னும்‌ தம்‌ வாய்திறவார்‌ சூழ்ந்து எங்கும்‌ 
வாள்‌ வரைகள்‌ போல்‌ அரக்கன்‌ வன்‌ தலைகள்‌ தாம்‌ இடிய 


தாள்‌ வரை வில்‌ ஏந்தினார்‌ தாம்‌ 


2602 தாம்பால்‌ ஆப்புண்டாலும்‌ அத்‌ தழும்பு தான்‌ இளகப்‌ 
பாம்பால்‌ ஆப்புண்டு பாடு உற்றாலும்‌ சோம்பாது இப்‌ 
பல்‌ உருவை எல்லாம்‌ படர்வித்த வித்தா உன்‌ 


தொல்‌ உருவை யார்‌ அறிவார்‌? சொல்லு 


2603 சொல்லில்‌ குறை இல்லை சூது அறியா நெஞ்சமே 
எல்லி பகல்‌ என்னாது எப்போதும்‌ தொல்லைக்கண்‌ 
மாத்‌ தானைக்கு எல்லாம்‌ ஓர்‌ ஐவரையே மாறு ஆகக்‌ 


காத்தானைக்‌ காண்டும்‌ நீ காண்‌ 


2604 காணப்புகில்‌ அறிவு கைக்கொண்ட நல்‌ நெஞ்சம்‌ 
நாணப்படும்‌ அன்றே நாம்‌ பேசில்‌! மாணி 

உரு ஆகிக்கொண்டு உலகம்‌ நீர்‌ ஏற்ற சீரான்‌ 

திரு ஆகம்‌ தீண்டிற்றுச்‌ சென்று 


2605 சென்று அங்கு வெம்‌ நரகில்‌ சேராமல்‌ காப்பதற்கு 
இன்று இங்கு என்‌ நெஞ்சால்‌ இடுக்குண்ட அன்று அங்குப்‌ 
பார்‌ உருவும்‌ பார்‌ வளைத்த நீர்‌ உருவும்‌ கண்‌ புதையக்‌ 


கார்‌ உருவன்‌ தான்‌ நிமிர்த்த கால்‌ 


2606 காலே பொதத்‌ திரிந்து கத்துவராம்‌ இனநாள்‌ 
மாலார்‌ குடிபுகுந்தார்‌ என்‌ மனத்தே மேலால்‌ 
தருக்கும்‌ இடம்பாட்டினொடும்‌ வல்வினையார்‌ தாம்‌ வீற்று 


(16) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


இருக்கும்‌ இடம்‌ காணாது இளைத்து 


2607 இளைப்பாய்‌ இளையாப்பாய்‌ நெஞ்சமே சொன்னேன்‌ 
இளைக்க நமன்‌ தமர்கள்‌ பற்றி இளைப்பு எய்த 
நாய்‌ தந்து மோதாமல்‌ நல்குவான்‌ நல்காப்பான்‌ 


தாய்‌ தந்தை எவ்‌ உயிர்க்கும்‌ தான்‌ 


2608 தானே தனித்‌ தோன்றல்‌ தன்‌ அளப்பு ஒன்று இல்லாதான்‌ 
தானே பிறர்கட்கும்‌ தன்‌ தோன்றல்‌ தானே 

இளைக்கில்‌ பார்‌ கீழ்‌ மேல்‌ ஆம்‌ மீண்டு அமைப்பான்‌ ஆனால்‌ 
அளக்கிற்பார்‌ பாரின்மேல்‌ ஆர்‌? 


2609 ஆரானும்‌ ஆதானும்‌ செய்ய அகலிடத்தை 
ஆராய்ந்து அது திருத்தல்‌ ஆவதே? சீர்‌ ஆர்‌ 
மனத்தலை வன்‌ துன்பத்தை மாற்றினேன்‌ வானோர்‌ 


இனத்‌ தலைவன்‌ கண்ணனால்‌ யான்‌ 


2610 யானும்‌ என்‌ நெஞ்சும்‌ இசைந்தொழிந்தோம்‌ வல்வினையைக்‌ 
கானும்‌ மலையும்‌ புகக்‌ கடிவான்‌ தான்‌ ஓர்‌ 

இருள்‌ அன்ன மா மேனி எம்‌ இறையார்‌ தந்த 

அருள்‌ என்னும்‌ தண்டால்‌ அடித்து 


2611 அடியால்‌ படி கடந்த முத்தோ? அது அன்றேல்‌ 


முடியால்‌ விசும்பு அளந்த முத்தோ? நெடியாய்‌ 
செறி கழல்‌ கொள்‌ தாள்‌ நிமிர்த்துச்‌ சென்று உலகம்‌ எல்லாம்‌ 


அறிகிலமால்‌ நீ அளந்த அன்று 


2612 அன்றே நம்‌ கண்‌ காணும்‌ ஆழியான்‌ கார்‌ உருவம்‌ 
இன்றே நாம்‌ காணாது இருப்பதுவும்‌ என்றேனும்‌ 


கட்கண்ணால்‌ காணாத அவ்‌ உருவை நெஞ்சு என்னும்‌ 


உட்கண்ணேல்‌ காணும்‌ உணர்ந்து 


2613 உணர ஒருவர்க்கு எளியேனே செவ்வே 


(22) 


(23) 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


82 


இணரும்‌ துழாய்‌ அலங்கல்‌ எந்தை? உணரத்‌ 
தனக்கு எளியர்‌ எவ்‌ அளவர்‌ அவ்‌ அளவன்‌ ஆனால்‌ 


எனக்கு எளியன்‌ எம்‌ பெருமான்‌ இங்கு 


2614 இங்கு இல்லை பண்டுபோல்‌ வீற்றிருத்தல்‌ என்னுடைய 
செங்கண்‌ மால்‌ சீர்க்கும்‌ சிறிது உள்ளம்‌ அங்கே 

மடி அடக்கி நிற்பதனில்‌ வல்வினையார்‌ தாம்‌ ஈண்டு 

அடி எடுப்பது அன்றோ அழகு? 


2615 அழகும்‌ அறிவோமாய்‌ வல்வினையைத்‌ தீர்ப்பான்‌ 
நிழலும்‌ அடி தாறும்‌ ஆனோம்‌ சுழலக்‌ 
குடங்கள்‌ தலைமீது எடுத்துக்‌ கொண்டு ஆடி அன்று அத்‌ 


தடங்‌ கடலை மேயார்‌ தமக்கு 


2616 தமக்கு அடிமை வேண்டுவார்‌ தாமோதரனார்‌ 
தமக்கு அடிமை செய்‌ என்றால்‌ செய்யாது எமக்கு என்று 
தம்‌ செய்யும்‌ தீவினைக்கே தாழ்வுறுவர்‌ நெஞ்சினார்‌ 
யாம்‌ செய்வது இவ்விடத்து இங்கு யாது? 


2617 யாதானும்‌ ஒன்று அறியில்‌ தன்‌ உகக்கில்‌ என்‌ கொலோ 
யாதானும்‌ நேர்ந்து அணுகா ஆறு தான்‌ யாதானும்‌ 

தேறுமா செய்யா அசுரர்களை நேமியால்‌ 

பாறுபாறு ஆக்கினான்பால்‌? 


2618 பால்‌ ஆழி நீ கிடக்கும்‌ பண்பை யாம்‌ கேட்டேயும்‌ 


கால்‌ ஆழும்‌ நெஞ்சு அழியும்‌ கண்‌ சுழலும்‌ நீல்‌ ஆழிச்‌ 
சோதியாய்‌ ஆதியாய்‌ தொல்வினை எம்பால்‌ கடியும்‌ 


நீதியாய்‌ நின்‌ சார்ந்து நின்று 


2619 நின்றும்‌ இருந்தும்‌ கிடந்தும்‌ திரிதந்தும்‌ 
ஒன்றும்‌ ஓவாற்றான்‌ என்‌ நெஞ்சு அகலான்‌ அன்று அம்‌ கை 


வன்‌ புடையால்‌ பொன்பெயரோன்‌ வாய்‌ தகர்த்து மார்வு இடந்தான்‌ 


அன்புடையன்‌ அன்றே அவன்‌? 


(29) 


(30) 


(31) 


(32) 


(33) 


(34) 


(35) 


83 


2620 அவன்‌ ஆம்‌? இவன்‌ ஆம்‌? உவன்‌ ஆம்‌? மற்று உம்பர்‌ 


அவன்‌ ஆம்‌? அவன்‌ என்று இராதே அவன்‌ ஆம்‌ 
அவனே எனத்‌ தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால்‌ 
அவனே எவனேலும்‌ ஆம்‌ 


2621 ஆம்‌ ஆறு அறிவுடையார்‌ ஆவது அரிது அன்றே? 
நாமே அது உடையோம்‌ நல்‌ நெஞ்சே பூ மேய்‌ 


மதுகரம்‌ மே தண்‌ துழாய்‌ மாலாரை வாழ்த்து ஆம்‌ 
அது கரமே அன்பால்‌ அமை 


2622 அமைக்கும்‌ பொழுது உண்டே ஆராயில்‌ நெஞ்சே 
இமைக்கும்‌ பொழுதும்‌? இடைச்சி குமைத்திறங்கள்‌ 
ஏசியே ஆயினும்‌ ஈன்‌ துழாய்‌ மாயனையே 


பேசியே போக்காய்‌ பிழை 


2623 பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே பேசாய்‌? 
தழைக்கும்‌ துழாய்‌ மார்வன்‌ தன்னை அழைத்து ஒருகால்‌ 
போய்‌ உபகாரம்‌ பொலியக்‌ கொள்ளாது அவன்‌ புகழே 


வாய்‌ உபகாரம்‌ கொண்ட வாய்ப்பு 


2624 வாய்ப்போ இது ஒப்ப மற்று இல்லை வா நெஞ்சே 
போய்ப்‌ போஒய்‌ வெம்‌ நரகில்‌ பூவியேல்‌ தீப்‌ பால 
பேய்த்‌ தாய்‌ உயிர்‌ கலாய்ப்‌ பால்‌ உண்டு அவள்‌ உயிரை 


மாய்த்தானை வாழ்த்தே வலி 


2625 வலியம்‌ என நினைந்து வந்து எதிர்ந்த மல்லர்‌ 
வலிய முடி இடிய வாங்கி வலிய நின்‌ 
பொன்‌ ஆழிக்‌ கையால்‌ புடைத்திடுதி கீளாதே 


பல்‌ நாளும்‌ நிற்கும்‌ இப்‌ பார்‌ 


2626 பார்‌ உண்டான்‌ பார்‌ உமிழ்ந்தான்‌ பார்‌ இடந்தான்‌ பார்‌ அளந்தான்‌ 
பார்‌ இடம்‌ முன்‌ படைத்தான்‌ என்பரால்‌ பார்‌ இடம்‌ 


ஆவானும்‌ தான்‌ ஆனால்‌ ஆர்‌ இடமே? மற்றொருவர்க்கு 


(36) 


(37) 


(38) 


(39) 


(40) 


(41) 


84 


ஆவான்‌ புகாவால்‌ அவை 


2627 அவையம்‌ என நினைந்து வந்த சுரர்பாலே 
நவையை நளிர்விப்பான்‌ தன்னை கவை இல்‌ 

மனத்து உயர வைத்திருந்து வாழ்த்தாதார்க்கு உண்டோ 
மனத்‌ துயரை மாய்க்கும்‌ வகை? 


2628 வகை சேர்ந்த நல்‌ நெஞ்சும்‌ நா உடைய வாயும்‌ 
மிக வாய்ந்து வீழா எனிலும்‌ மிக ஆய்ந்து 

மாலைத்‌ தாம்‌ வாழ்த்தாது இருப்பர்‌ இது அன்றே 
மேலைத்‌ தாம்‌ செய்யும்‌ வினை? 


2629 வினையார்‌ தர முயலும்‌ வெம்மையை அஞ்சி 
தினையாம்‌ சிறிதளவும்‌ செல்ல நினையாது 
வாசகத்தால்‌ ஏத்தினேன்‌ வானோர்‌ தொழுது இறைஞ்சும்‌ 


நாயகத்தான்‌ பொன்‌ அடிக்கள்‌ நான்‌ 


2630 நான்‌ கூறும்‌ கூற்றாவது இத்தனையே நாள்நாளும்‌ 
தேங்கு ஓத நீர்‌ உருவன்‌ செங்கண்‌ மால்‌ நீங்காத 

மா கதி ஆம்‌ வெம்‌ நரகில்‌ சேராமல்‌ காப்பதற்கு 

நீ கதி ஆம்‌ நெஞ்சே நினை 


2631 நினைத்து இறைஞ்சி மானிடவர்‌ ஒன்று இரப்பர்‌ என்றே 
நினைத்திடவும்‌ வேண்டா நீ நேரே நினைத்து இறைஞ்ச 
எவ்‌ அளவர்‌? எவ்‌ இடத்தோர்‌? மாலே அது தானும்‌ 


எவ்‌ அளவும்‌ உண்டோ எமக்கு? 


2632 எமக்கு யாம்‌ விண்‌ நாட்டுக்கு உச்சமது ஆம்‌ வீட்டை 
அமைத்திருந்தோம்‌ அஃது அன்றே ஆம்‌ ஆறு? அமைப்‌ பொலிந்த 
மென்‌ தோளி காரணமா வெம்‌ கோட்டு ஏறு ஏழ்‌ உடனே 


கொன்றானையே மனத்துக்‌ கொண்டு 


2633 கொண்டல்‌ தான்‌ மால்‌ வரை தான்‌ மா கடல்‌ தான்‌ கூர்‌ இருள்‌ தான்‌ 


(42) 


(43) 


(44) 


(45) 


(46) 


(47) 


(48) 


85 


வண்டு அறாப்‌ பூவை தான்‌ மற்றுத்தான்‌ கண்ட நாள்‌ 
கார்‌ உருவம்‌ காண்தோறும்‌ நெஞ்சு ஓடும்‌ கண்ணனார்‌ 


பேர்‌ உரு என்று எம்மைப்‌ பிரிந்து 


2634 பிரிந்து ஒன்று நோக்காது தம்முடைய பின்னே 
திரிந்து உழலும்‌ சிந்தனையார்‌ தம்மை புரிந்து ஒருகால்‌ 
ஆஆ என இரங்கார்‌ அந்தோ வலிதேகொல்‌ 


மா வாய்‌ பிளந்தார்‌ மனம்‌? 


2635 மனம்‌ ஆளும்‌ ஓர்‌ ஐவர்‌ வன்‌ குறும்பர்‌ தம்மைச்‌ 
சினம்‌ மாள்வித்து ஓர்‌ இடத்தே சேர்த்து புனம்‌ மேய 
தண்‌ துழாயான்‌ அடியைத்‌ தாம்‌ காணும்‌ அஃது அன்றே 
வண்‌ துழாம்‌ சீரார்க்கு மாண்பு? 


2636 மாண்‌ பாவித்து அஞ்ஞான்று மண்‌ இரந்தான்‌ மாயவள்‌ நஞ்சு 
ஊண்‌ பாவித்து உண்டானது ஓர்‌ உருவம்‌ காண்பான்‌ நம்‌ 
கண்‌ அவா மற்று ஒன்று காண்‌ உறா சீர்‌ பரவாது 


உண்ண வாய்‌ தான்‌ உறுமோ ஒன்று? 


2637 ஒன்று உண்டு செங்கண்மால்‌ யான்‌ உரைப்பது உன்‌ அடியார்க்கு 
என்‌ செய்வன்‌ என்றே இருத்தி நீ நின்‌ புகழில்‌ 

வைகும்‌ தம்‌ சிந்தையிலும்‌ மற்று இனிதோ நீ அவர்க்கு 

வைகுந்தம்‌ என்று அருளும்‌ வான்‌? 


2638 வானோ மறி கடலோ மாருதமோ தீயகமோ 

கானோ ஒருங்கிற்று? கண்டிலமால்‌ ஆன்‌ ஈன்ற 

கன்று உயர தாம்‌ எறிந்து காய்‌ உதிர்த்தார்‌ தாள்‌ பணிந்தோம்‌ 
வன்‌ துயரை ஆஆ மருங்கு 


2639 மருங்கு ஓதம்‌ மோதும்‌ மணி நாகணையார்‌ 
மருங்கே வர அரியரேலும்‌ ஒருங்கே 
எமக்கு அவரைக்‌ காணலாம்‌ எப்பொழுதும்‌ உள்ளால்‌ 


மனக்‌ கவலை தீர்ப்பார்‌ வரவு 


(49) 


(50) 


(51) 


(52) 


(53) 


(54) 


(55) 


86 


2640 வரவு ஆறு ஒன்று இல்லையால்‌ வாழ்வு இனிதால்‌ எல்லே! 
ஒரு ஆறு ஒருவன்‌ புகாவாறு உரு மாறும்‌ 
ஆயவர்‌ தாம்‌ சேயவர்‌ தாம்‌ அன்று உலகம்‌ தாயவர்‌ தாம்‌ 


மாயவர்‌ தாம்‌ காட்டும்‌ வழி 


2641 வழித்‌ தங்கு வல்வினையை மாற்றானோ? நெஞ்சே! 
தழீஇக்கொண்டு போர்‌ அவுணன்‌ தன்னை சுழித்து எங்கும்‌ 
தாழ்வு இடங்கள்‌ பற்றி புலால்‌ வெள்ளம்‌ தான்‌ உகள 


வாழ்வு அடங்க மார்வு இடந்த மால்‌ 


2642 மாலே படிச்‌ சோதி மாற்றேல்‌ இனி உனது 
பாலே போல்‌ சீரில்‌ பழுத்தொழிந்தேன்‌ மேலால்‌ 
பிறப்பு இன்மை பெற்று அடிக்கீழ்க்‌ குற்றேவல்‌ அன்று 


மறப்பு இன்மை யான்‌ வேண்டும்‌ மாடு 


2643 மாடே வரப்பெறுவராம்‌ என்றே வல்வினையார்‌ 
காடானும்‌ ஆதானும்‌ கைக்கொள்ளார்‌ ஊடே போய்ப்‌ 
பேர்‌ ஓதம்‌ சிந்து திரைக்‌ கண்வளரும்‌ பேராளன்‌ 

பேர்‌ ஓத சிந்திக்க பேர்ந்து? 


2644 பேர்ந்து ஒன்று நோக்காது பின்‌ நிற்பாய்‌ நில்லாப்பாய்‌ 
ஈர்ந்‌ துழாய்‌ மாயனையே என்‌ நெஞ்சே பேர்ந்து எங்கும்‌ 
தொல்லை மா வெம்‌ நரகில்‌ சேராமல்‌ காப்பதற்கு 

இல்லை காண்‌ மற்றோர்‌ இறை 


2645 இறை முறையான்‌ சேவடிமேல்‌ மண்‌ அளந்த அந்‌ நாள்‌ 
மறை முறையால்‌ வான்‌ நாடர்‌ கூடி முறைமுறையின்‌ 

தாது இலகு பூத்‌ தெளித்தால்‌ ஒவ்வாதே தாழ்‌ விசும்பின்‌ 

மீது இலகித்‌ தான்‌ கிடக்கும்‌ மீன்‌? 


2646 மீன்‌ என்னும்‌ கம்பில்‌ வெறி என்னும்‌ வெள்ளி வேய்‌ 
வான்‌ என்னும்‌ கேடு இலா வான்‌ குடைக்குத்‌ தான்‌ ஓர்‌ 
மணிக்‌ காம்பு போல்‌ நிமிர்ந்து மண்‌ அளந்தான்‌ நங்கள்‌ 
பிணிக்கு ஆம்‌ பெரு மருந்து பின்‌ 


(56) 


(57) 


(58) 


(59) 


(60) 


(61) 


(62) 


87 


2647 பின்‌ துரக்கும்‌ காற்று இழந்த சூல்‌ கொண்டல்‌ பேர்ந்தும்‌ போய்‌ 
வன்‌ திரைக்கண்‌ வந்து அணைந்த வாய்மைத்தே அன்று 

திருச்‌ செய்ய நேமியான்‌ தீ அரக்கி மூக்கும்‌ 

பருச்‌ செவியும்‌ ஈர்ந்த பரன்‌ 


2648 பரன்‌ ஆம்‌ அவன்‌ ஆதல்‌ பாவிப்பர்‌ ஆகில்‌ 
உரனால்‌ ஒரு மூன்று போதும்‌ மரம்‌ ஏழ்‌ அன்று 
எய்தானை புள்ளின்‌ வாய்‌ கீண்டானையே அமரர்‌ 


கைதான்‌ தொழாவே கலந்து? 


2649 கலந்து நலியும்‌ கடுந்‌ துயரை நெஞ்சே 
மலங்க அடித்து மடிப்பான்‌ விலங்கல்‌ போல்‌ 
தொல்மாலை கேசவனை நாரணனை மாதவனை 


சொல்‌ மாலை எப்பொழுதும்‌ சூட்டு 


2650 சூட்டாய நேமியான்‌ தொல்‌ அரக்கன்‌ இன்‌ உயிரை 
மாட்டே துயர்‌ இழைத்த மாயவனை ஈட்ட 

வெறி கொண்ட தண்‌ துழாய்‌ வேதியனை நெஞ்சே 

அறி கண்டாய்‌ சொன்னேன்‌ அது 


2651 அதுவோ நன்று என்று அங்கு அமர்‌ உலகோ வேண்டில்‌ 
அதுவோ பொருள்‌ இல்லை அன்றே? அது ஒழிந்து 
மண்‌ நின்று ஆள்வேன்‌ எனிலும்‌ கூடும்‌ மட நெஞ்சே 


கண்ணன்‌ தாள்‌ வாழ்த்துவதே கல்‌ 


2652 கல்லும்‌ கனை கடலும்‌ வைகுந்த வான்‌ நாடும்‌ 
புல்‌ என்று ஒழிந்தனகொல்‌? ஏ பாவம்‌ வெல்ல 
நெடியான்‌ நிறம்‌ கரியான்‌ உள்புகுந்து நீங்கான்‌ 
அடியேனது உள்ளத்து அகம்‌ 


2653 அகம்‌ சிவந்த கண்ணினர்‌ ஆய்‌ வல்வினையர்‌ ஆவார்‌ 
முகம்‌ சிதைவராம்‌ அன்றே முக்கி மிகும்‌ திருமால்‌ 


(63) 


(64) 


(65) 


(66) 


(67) 


(68) 


88 


சீர்க்‌ கடலை உள்‌ பொதிந்த சிந்தனையேன்‌ தன்னை 


ஆர்க்கு அடல்‌ ஆம்‌ செவ்வே அடர்த்து? 


2654 அடர்‌ பொன்‌ முடியானை ஆயிரம்‌ பேரானை 
சுடர்‌ கொள்‌ சுடர்‌ ஆழியானை இடர்‌ கடியும்‌ 
மாதா பிதாவாக வைத்தேன்‌ எனது உள்ளே 


யாது ஆகில்‌ யாதே இனி? 


2655 இனி நின்று நின்‌ பெருமை யான்‌ உரைப்பது என்னே? 


தனி நின்ற சார்வு இலா மூர்த்தி பனி நீர்‌ 
அகத்து உலவு செஞ்சடையான்‌ ஆகத்தான்‌ நான்கு 
முகத்தான்‌ நின்‌ உந்தி முதல்‌ 


2656 முதல்‌ ஆம்‌ திரு உருவம்‌ மூன்று அன்பர்‌ ஒன்றே 
முதல்‌ ஆகும்‌ மூன்றுக்கும்‌ என்பர்‌ முதல்வா 

நிகர்‌ இலகு கார்‌ உருவா நின்‌ அகத்தது அன்றே 

புகர்‌ இலகு தாமரையின்‌ பூ? 


2657 பூவையும்‌ காயாவும்‌ நீலமும்‌ பூக்கின்ற 
காவி மலர்‌ என்றும்‌ காண்தோறும்‌ பாவியேன்‌ 
மெல்‌ ஆவி மெய்‌ மிகவே பூரிக்கும்‌ அவ்வவை 


எல்லாம்‌ பிரான்‌ உருவே என்று 


2658 என்றும்‌ ஒருநாள்‌ ஒழியாமை யான்‌ இரந்தால்‌ 
ஒன்றும்‌ இரங்கார்‌ உருக்‌ காட்டார்‌ குன்று 

குடை ஆக ஆ காத்த கோவலனார்‌ நெஞ்சே 

புடை தான்‌ பெரிதே புவி 


2659 புவியும்‌ இரு விசும்பும்‌ நின்‌ அகத்த நீ என்‌ 
செவியின்‌ வழி புகுந்து என்‌ உள்ளாய்‌ அவிவு இன்றி 
யான்‌ பெரியன்‌ நீ பெரியை என்பதனை யார்‌ அறிவார்‌? 


ஊன்‌ பருகு நேமியாய்‌ உள்ளு 


(70) 


(71) 


(72) 


(73) 


(74) 


(75) 


89 


2660 உள்ளிலும்‌ உள்ளம்‌ தடிக்கும்‌ வினைப்‌ படலம்‌ 
விள்ள விழித்து உன்னை மெய்‌ உற்றால்‌ உள்ள 
உலகு அளவும்‌ யானும்‌ உளன்‌ ஆவன்‌ என்கொல்‌? 


உலகு அளந்த மூர்த்தி உரை 


2661 உரைக்கில்‌ ஓர்‌ சுற்றத்தார்‌ உற்றார்‌ என்று ஆரே? 
இரைக்கும்‌ கடல்‌ கிடந்த எந்தாய்‌ உரைப்பு எல்லாம்‌ 

நின்‌ அன்றி மற்று இலேன்‌ கண்டாய்‌ எனது உயிர்க்கு ஓர்‌ 
சொல்‌ நன்றி ஆகும்‌ துணை 


2662 துணை நாள்‌ பெருங்‌ கிளையும்‌ தொல்‌ குலமும்‌ சுற்றத்து 
இணை நாளும்‌ இன்பு உடைத்தாமேலும்‌ கணை நாணில்‌ 
ஓவாத்‌ தொழில்‌ சார்ங்கன்‌ தொல்‌ சீரை நல்‌ நெஞ்சே 


ஓவாத ஊணாக உண்‌ 


2663 உள்‌ நாட்டுத்‌ தேசு அன்றே? ஊழ்வினையை அஞ்சுமே? 
விண்‌ நாட்டை ஒன்று ஆக மெச்சுமே? மண்‌ நாட்டில்‌ 

ஆர்‌ ஆகி எவ்‌ இழிவிற்று ஆனாலும்‌ ஆழி அங்கைப்‌ 

பேர்‌ ஆயற்கு ஆள்‌ ஆம்‌ பிறப்பு 


2664 பிறப்பு இறப்பு மூப்புப்‌ பிணி துறந்து பின்னும்‌ 
இறக்கவும்‌ இன்பு உடைத்தாமேலும்‌ மறப்பு எல்லாம்‌ 
ஏதமே என்று அல்லால்‌ எண்ணுவனே மண்‌ அளந்தான்‌ 
பாதமே ஏத்தாப்‌ பகல்‌? 


2665 பகல்‌ இரா என்பதுவும்‌ பாவியாது எம்மை 
இகல்‌ செய்து இரு பொழுதும்‌ ஆள்வர்‌ தகவாத்‌ 
தொழும்பர்‌ இவர்‌ சீர்க்கும்‌ துணை இலர்‌ என்று ஓரார்‌ 
செழும்‌ பரவை மேயார்‌ தெரிந்து 


2666 தெரிந்துணர்வு ஒன்று இன்மையால்‌ தீவினையேன்‌ வாளா 


இருந்தொழிந்தேன்‌ கீழ்‌ நாள்கள்‌ எல்லாம்‌ கரந்துருவின்‌ 
அம்‌ மானை அந்நான்று பின்‌ தொடர்ந்த ஆழி அங்கை 


(76) 


(77) 


(78) 


(79) 


(80) 


90 


91 


அம்மானை ஏத்தாது அயர்த்து (82) 


2667 அயர்ப்பாய்‌ அயராப்பாய்‌ நெஞ்சமே சொன்னேன்‌ 
உயப்போம்‌ நெறி இதுவே கண்டாய்‌ செயற்பால 
அல்லவே செய்கிறுதி நெஞ்சமே அஞ்சினேன்‌ 


மல்லர்‌ நாள்‌ வவ்வினனை வாழ்த்து (83) 


2668 வாழ்த்தி அவன்‌ அடியைப்‌ பூப்‌ புனைந்து நின்‌ தலையைத்‌ 
தாழ்த்து இரு கை கூப்பு என்றால்‌ கூப்பாத பாழ்த்த விதி 
எங்கு உற்றாய்‌ என்று அவனை ஏத்தாது என்‌ நெஞ்சமே 


தங்கத்தான்‌ ஆமேலும்‌ தங்கு (84) 


2669 தங்கா முயற்றிய ஆய்‌ தாழ்‌ விசும்பின்‌ மீது பாய்ந்து 
எங்கே புக்கு எத்‌ தவம்‌ செய்திட்டனகொல்‌ பொங்கு ஓதத்‌ 
தண்‌ அம்‌ பால்‌ வேலைவாய்க்‌ கண்வளரும்‌ என்னுடைய 


கண்ணன்பால்‌ நல்‌ நிறம்‌ கொள்‌ கார்‌? (85) 


2670 கார்‌ கலந்த மேனியான்‌ கை கலந்த ஆழியான்‌ 

பார்‌ கலந்த வல்‌ வயிற்றான்‌ பாம்பு அணையான்‌ சீர்‌ கலந்த 

சொல்‌ நினைந்து போக்காரேல்‌ சூழ்வினையின்‌ ஆழ்‌ துயரை 

என்‌ நினைந்து போக்குவர்‌ இப்போது? (86) 


2671 இப்போதும்‌ இன்னும்‌ இனிச்‌ சிறிது நின்றாலும்‌ 

எப்போதும்‌ ஈதே சொல்‌ என்‌ நெஞ்சே எப்போதும்‌ 

கை கழலா நேமியான்‌ நம்மேல்‌ வினை கடிவான்‌ 

மொய்‌ கழலே ஏத்த முயல்‌ (87) 


மூன்றாம்‌ ஆயிரம்‌ இயற்பா 
20. திருமங்கை ஆழ்வார்‌ - திரு எழு கூற்றிருக்கை (2672) 


2672 ஒரு பேர்‌ உந்தி இரு மலர்த்‌ தவிசில்‌ 
ஒருமுறை அயனை ஈன்றனை ஒரு முறை 
இரு சுடர்‌ மீதினில்‌ இயங்கா மும்‌ மதிள்‌ 
இலங்கை இரு கால்‌ வளைய ஒரு சிலை 


ஒன்றிய ஈர்‌ எயிற்று அழல்‌ வாய்‌ வாளியில்‌ 
அட்டனை மூவடி நானிலம்‌ வேண்டி 
முப்புரி நூலொடு மான்‌ உரி இலங்கு 
மார்வினில்‌ இரு பிறப்பு ஒரு மாண்‌ ஆகி 
ஒரு முறை ஈர்‌ அடி மூவுலகு அளந்தனை 
நால்‌ திசை நடுங்க அம்‌ சிறைப்‌ பறவை 
ஏறி நால்‌ வாய்‌ மும்‌ மதத்து இரு செவி 

ஒரு தனி வேழத்து அரந்தையை ஒருநாள்‌ 
இரு நீர்‌ மடுவுள்‌ தீர்த்தனை முத்‌ தீ 
நான்மறை ஐ வகை வேள்வி அறு தொழில்‌ 
அந்தணர்‌ வணங்கும்‌ தன்மையை ஐம்புலன்‌ 


அகத்தினுள்‌ செறித்து நான்கு உடன்‌ அடக்கி 


முக்‌ குணத்து இரண்டு அவை அகற்றி ஒன்றினில்‌ 


ஒன்றி நின்று ஆங்கு இரு பிறப்பு அறுப்போர்‌ 
அறியும்‌ தன்மையை முக்‌ கண்‌ நால்‌ தோள்‌ 

ஐ வாய்‌ அரவோடு ஆறு பொதி சடையோன்‌ 
அறிவு அரும்‌ தன்மைப்‌ பெருமையுள்‌ நின்றனை 
ஏழ்‌ உலகு எயிற்றினில்‌ கொண்டனை கூறிய 
அறு சுவைப்‌ பயனும்‌ ஆயினை சுடர்விடும்‌ 
ஐம்‌ படை அங்கையுள்‌ அமர்ந்தனை சுந்தர 
நால்‌ தோள்‌ முந்நீர்‌ வண்ண நின்‌ ஈர்‌ அடி 
ஒன்றிய மனத்தால்‌ ஒரு மதி முகத்து 
மங்கையர்‌ இருவரும்‌ மலர்‌ அன அங்கையில்‌ 
முப்பொழுதும்‌ வருட அறிதுயில்‌ அமர்ந்தனை 
நெறி முறை நால்‌ வகை வருணமும்‌ ஆயினை 
மேதகும்‌ ஐம்‌ பெரும்‌ பூதமும்‌ நீயே 

அறுபதம்‌ முரலும்‌ கூந்தல்‌ காரணம்‌ 

ஏழ்‌ விடை அடங்கச்‌ செற்றனை 

அறு வகைச்‌ சமயமும்‌ அறிவு அரு நிலையினை 
ஐம்பால்‌ ஓதியை ஆகத்து இருத்தினை 

அறம்‌ முதல்‌ நான்கு அவை ஆய்‌ 

மூர்த்தி மூன்று ஆய்‌ இரு வகைப்‌ பயன்‌ ஆய்‌ 
ஒன்று ஆய்‌ விரிந்து நின்றனை குன்றா 

மது மலர்ச்‌ சோலை வண்‌ கொடிப்‌ படப்பை 
வரு புனல்‌ பொன்னி மா மணி அலைக்கும்‌ 
செந்நெல்‌ ஒண்‌ கழனித்‌ திகழ்‌ வனம்‌ உடுத்த 
கற்போர்‌ புரிசைக்‌ கனக மாளிகை 


நிமிர்‌ கொடி விசும்பில்‌ இளம்‌ பிறை துவக்கும்‌ 


(5) 


(10) 


(15) 


(20) 


(25) 


(30) 


(35) 


(40) 


92 


செல்வம்‌ மல்கு தென்‌ திருக்‌ குடந்தை 
அந்தணர்‌ மந்திர மொழியுடன்‌ வணங்க 


ஆடு அரவு அமளியில்‌ அறிதுயில்‌ அமர்ந்த 
பரம நின்‌ அடி இணை பணிவன்‌ 


வரும்‌ இடர்‌ அகல மாற்றோ வினையே (45) 


21. திருமங்கை ஆழ்வார்‌ -- சிறிய திருமடல்‌ (2673 -2712) 


2673 கார்‌ ஆர்‌ வரைக்‌ கொங்கை கண்‌ ஆர்‌ கடல்‌ உடுக்கை 
சீர்‌ ஆர்‌ சுடர்ச்‌ சுட்டி செங்கலுழிப்‌ பேர்‌ ஆற்றுப்‌ 

பேர்‌ ஆர மார்வில்‌ பெரு மா மழைக்‌ கூந்தல்‌ 

நீர்‌ ஆர வேலி நிலமங்கை என்னும்‌ இப்‌ 

பாரோர்‌ சொலப்பட்ட மூன்று அன்றே அம்‌ மூன்றும்‌ 


2674 ஆராயில்‌ தானே அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ என்று 


ஆர்‌ ஆர்‌ இவற்றினிடை அதனை எய்துவார்‌ 
சீர்‌ ஆர்‌ இரு கலையும்‌ எய்துவர்‌ சிக்கென மற்று 


2675 ஆரானும்‌ உண்டு என்பார்‌ என்பது தான்‌ அதுவும்‌ 
ஓராமை அன்றே உலகத்தார்‌ சொல்லும்‌ சொல்‌ 

ஓராமை ஆம்‌ ஆறு அது உரைக்கேன்‌ கேளாமே 

கார்‌ ஆர்‌ புரவி ஏழ்‌ பூண்ட தனி ஆழி 

தேர்‌ ஆர்‌ நிறை கதிரோன்‌ மண்டலத்தைக்‌ கீண்டு புக்கு 
ஆரா அமுதம்‌ அங்கு எய்தி அதில்‌ நின்றும்‌ 


2676 வாராது ஒழிவது ஒன்று உண்டே? அது நிற்க 
ஏர்‌ ஆர்‌ முயல்‌ விட்டுக்‌ காக்கைப்‌ பின்‌ போவதே 
ஏர்‌ ஆர்‌ இளமுலையீர்‌ என்‌ தனக்கு உற்றது தான்‌ 
கார்‌ ஆர்‌ குழல்‌ எடுத்துக்‌ கட்டி கதிர்‌ முலையை 


2677 வார்‌ ஆர வீக்கி மணி மேகலை திருத்தி 

ஆர்‌ ஆர்‌ அயில்‌ வேல்‌ கண்‌ அஞ்சனத்தின்‌ நீறு அணிந்து 
சீர்‌ ஆர்‌ செழும்‌ பந்து கொண்டு அடியா நின்றேன்‌ நான்‌ 
நீர்‌ ஆர்‌ கமலம்‌ போல்‌ செங்கண்‌ மால்‌ என்று ஒருவன்‌ 


(1) 


(2) 


(3) 


(4) 


93 


பாரோர்கள்‌ எல்லாம்‌ மகிழ பறை கறங்க 


சீர்‌ ஆர்‌ குடம்‌ இரண்டு ஏந்தி செழுந்‌ தெருவே 


2678 ஆர்‌ ஆர்‌ எனச்‌ சொல்லி ஆடும்‌ அது கண்டு 

ஏர்‌ ஆர்‌ இளமுலையார்‌ அன்னையரும்‌ எல்லாரும்‌ 
வாராயோ என்றார்க்குச்‌ சென்றேன்‌ என்‌ வல்வினையால்‌ 
கார்‌ ஆர்‌ மணி நிறமும்‌ கை வளையும்‌ காணேன்‌ நான்‌ 


ஆரானும்‌ சொல்லிற்றும்‌ கொள்ளேன்‌ அறிவு அழிந்து 


2679 தீரா உடம்பொடு பேதுறுவேன்‌ கண்டு இரங்கி 
ஏர்‌ ஆர்‌ கிளிக்‌ கிளவி எம்‌ அனை தான்‌ வந்து என்னைச்‌ 


சீர்‌ ஆர்‌ செழும்‌ புழுதிக்‌ காப்பிட்டு செங்‌ குறிஞ்சித்‌ 


2680 தார்‌ ஆர்‌ நறு மாலைச்‌ சாத்தற்குத்‌ தான்‌ பின்னும்‌ 
நேராதன ஒன்று நேர்ந்தாள்‌ அதனாலும்‌ 


2681 தீராது என்‌ சிந்தை நோய்‌ தீராது என்‌ பேதுறவு 
வாராது மாமை அது கண்டு மற்று ஆங்கே 


ஆரானும்‌ மூது அறியும்‌ அம்மனைமார்‌ சொல்லுவார்‌ 
பாரோர்‌ சொலப்படும்‌ கட்டுப்படுத்திரேல்‌ 


ஆரானும்‌ மெய்ப்படுவன்‌ என்றார்‌ அது கேட்டு 


2682 கார்‌ ஆர்‌ குழல்‌ கொண்டை கட்டுவிச்சி கட்டேறி 
சீர்‌ ஆர்‌ சுளகில்‌ சில நெல்‌ பிடித்து எறியா 
வேரா விதிர்விதிரா மெய்‌ சிலிரா கை மோவா 


பேர்‌ ஆயிரம்‌ உடையான்‌ என்றாள்‌ பெயர்த்தேயும்‌ 


2683 கார்‌ ஆர்‌ திருமேனி காட்டினாள்‌ கையதுவும்‌ 
சீர்‌ ஆர்‌ வலம்புரியே என்றாள்‌ திருத்‌ துழாயத்‌ 


2684 தார்‌ ஆர்‌ நறு மாலை கட்டுரைத்தாள்‌ கட்டுரையா 
நீர்‌ ஏதும்‌ அஞ்சேல்மின்‌ நும்‌ மகளை நோய்‌ செய்தான்‌ 
ஆரானும்‌ அல்லன்‌ அறிந்தேன்‌ அவனை நான்‌ 


(5) 


(6) 


(7) 


(9) 


(10) 


(11) 


94 


95 


கூர்‌ ஆர்‌ வேல்‌ கண்ணீர்‌ உமக்கு அறியக்‌ கூறுகெனோ? 

ஆரால்‌ இவ்‌ வையம்‌ அடி அளப்புண்டது தான்‌ 

ஆரால்‌ இலங்கை பொடி பொடியா வீழ்ந்தது மற்று 

ஆராலே கல்‌ மாரி காத்தது தான்‌ ஆழி நீர்‌ (12) 


2685 ஆரால்‌ கடைந்திடப்பட்டது அவன்‌ காண்மின்‌ 

ஊர்‌ ஆ நிரை மேய்த்து உலகு எல்லாம்‌ உண்டு உமிழ்ந்தும்‌ 
ஆராத தன்மையனாய்‌ ஆங்கு ஒருநாள்‌ ஆய்ப்பாடி 

சீர்‌ ஆர்‌ கலை அல்குல்‌ சீர்‌ அடிச்‌ செந்துவர்‌ வாய்‌ 

வார்‌ ஆர்‌ வனமுலையாள்‌ மத்து ஆரப்‌ பற்றிக்கொண்டு 

ஏர்‌ ஆர்‌ இடை நோவ எத்தனையோர்‌ போதும்‌ ஆய்‌ 

சீர்‌ ஆர்‌ தயிர்‌ கடைந்து வெண்ணெய்‌ திரண்டதனை 

வேர்‌ ஆர்‌ நுதல்‌ மடவாள்‌ வேறு ஓர்‌ கலத்து இட்டு 

நார்‌ ஆர்‌ உறி ஏற்றி நன்கு அமைய வைத்ததனைப்‌ 

போர்‌ ஆர்‌ வேல்‌ கண்‌ மடவாள்‌ போந்தனையும்‌ பொய்‌ உறக்கம்‌ 
ஓராதவன்‌ போல்‌ உறங்கி அறிவு உற்று 

தார்‌ ஆர்‌ தடம்‌ தோள்கள்‌ உள்‌ அளவும்‌ கைந்‌ நீட்டி 

ஆராத வெண்ணெய்‌ விழுங்கி அருகு இருந்த (13) 


2686 மோர்‌ ஆர்‌ குடம்‌ உருட்டி முன்‌ கிடந்த தானத்தே 
ஓராதவன்‌ போல்‌ கிடந்தானைக்‌ கண்டு அவளும்‌ 
வாராத்‌ தான்‌ வைத்தது காணாள்‌ வயிறு அடித்து இங்கு (14) 


2687 ஆர்‌ ஆர்‌ புகுதுவார்‌ ஐயர்‌ இவர்‌ அல்லால்‌ 

நீர்‌ ஆம்‌ இது செய்தீர்‌ என்று ஓர்‌ நெடுங்‌ கயிற்றால்‌ 

ஊரார்கள்‌ எல்லாரும்‌ காண உரலோடே 

தீரா வெகுளியள்‌ ஆய்‌ சிக்கென ஆர்த்து அடிப்ப 

ஆரா வயிற்றினோடு ஆற்றாதான்‌ அன்றியும்‌ (15) 


2688 நீர்‌ ஆர்‌ நெடுங்‌ கயத்தைச்‌ சென்று அலைக்க நின்று உரப்பி 

ஓர்‌ ஆயிரம்‌ பண வெம்‌ கோ இயல்‌ நாகத்தை 

வாராய்‌ எனக்கு என்று மற்று அதன்‌ மத்தகத்து 

சீர்‌ ஆர்‌ திருவடியால்‌ பாய்ந்தான்‌ தன்‌ சீதைக்கு (16) 


2689 நேர்‌ ஆவன்‌ என்று ஓர்‌ நிசாசரி தான்‌ வந்தாளை 


கூர்‌ ஆர்ந்த வாளால்‌ கொடி மூக்கும்‌ காது இரண்டும்‌ 
ஈரா விடுத்து அவட்கு மூத்தோனை வெம்‌ நரகம்‌ (17) 


2690 சேரா வகையே சிலை குனித்தான்‌ செந்துவர்‌ வாய்‌ 
வார்‌ ஆர்‌ வனமுலையால்‌ வைதேவி காரணமா 


ஏர்‌ ஆர்‌ தடந்‌ தோள்‌ இராவணனை ஈர்‌ ஐந்து (18) 


2691 சீர்‌ ஆர்‌ சிரம்‌ அறுத்து செற்று உகந்த செங்கண்‌ மால்‌ 
போர்‌ ஆர்‌ நெடு வேலோன்‌ பொன்பெயரோன்‌ ஆகத்தை 
கூர்‌ ஆர்ந்த வள்‌ உகிரால்‌ கீண்டு குடல்‌ மாலை (19) 


2692 சீர்‌ ஆர்‌ திரு மார்பின்மேல்‌ கட்டி செங்‌ குருதி 
சோராக்‌ கிடந்தானைக்‌ குங்குமத்‌ தோள்‌ கொட்டி 
ஆரா எழுந்தான்‌ அரி உருவாய்‌ அன்றியும்‌ (20) 


2693 பேர்‌ வாமன்‌ ஆகிய காலத்து மூவடி மண்‌ 

தாராய்‌ எனக்கு என்று வேண்டி சலத்தினால்‌ 

நீர்‌ ஏற்று உலகு எல்லாம்‌ நின்று அளந்தான்‌ மாவலியை 

ஆராத போரில்‌ அசுரர்களும்‌ தானுமாய்‌ 

கார்‌ ஆர்‌ வரை நட்டு நாகம்‌ கயிறு ஆக 

பேராமல்‌ தாங்கிக்‌ கடைந்தான்‌ திருத்‌ துழாய்த்‌ (21) 


2694 தார்‌ ஆர்ந்த மார்வன்‌ தட மால்‌ வரை போலும்‌ 
போர்‌ ஆனை பொய்கைவாய்க்‌ கோட்பட்டு நின்று அலறி 
நீர்‌ ஆர்‌ மலர்க்‌ கமலம்‌ கொண்டு ஓர்‌ நெடுங்‌ கையால்‌ 
நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய்‌ 


வாராய்‌ என்‌ ஆர்‌ இடரை நீக்காய்‌ என வெகுண்டு (22) 


2695 தீராத சீற்றத்தால்‌ சென்று இரண்டு கூறு ஆக 
ஈரா அதனை இடர்‌ கடிந்தான்‌ எம்‌ பெருமான்‌ 
பேர்‌ ஆயிரம்‌ உடையான்‌ பேய்ப்‌ பெண்டீர்‌ நும்‌ மகளைத்‌ 


தீரா நோய்‌ செய்தான்‌ என உரைத்தாள்‌ சிக்கென மற்று (23) 


2696 ஆரானும்‌ அல்லாமை கேட்டு எங்கள்‌ அம்மனையும்‌ 


96 


போர்‌ ஆர்‌ வேல்‌ கண்ணீர்‌ அவன்‌ ஆகில்‌ பூந்‌ துழாய்‌ 
தாராது ஒழியுமே தன்‌ அடிச்சி அல்லளே மற்று 
ஆரானும்‌ அல்லனே என்று ஒழிந்தாள்‌ நான்‌ அவனைக்‌ 


2697 கார்‌ ஆர்‌ திருமேனி கண்டதுவே காரணமா 
பேரா பிதற்றா திரிதருவன்‌ பின்னையும்‌ 


2698 ஈராப்‌ புகுதலும்‌ இவ்‌ உடலைத்‌ தண்‌ வாடை 
சோரா மறுக்கும்‌ வகை அறியேன்‌ சூழ்‌ குழலார்‌ 


2699 ஆரானும்‌ ஏசுவர்‌ என்னும்‌ அதன்‌ பழியை 
வாராமல்‌ காப்பதற்கு வாளா இருந்தொழிந்தேன்‌ 
2730 வாராய்‌ மட நெஞ்சே வந்து மணிவண்ணன்‌ 


2700 சீர்‌ ஆர்‌ திருத்‌ துழாய்‌ மாலை நமக்கு அருளி 
தாரான்‌ தரும்‌ என்று இரண்டத்தில்‌ ஒன்று அதனை 
ஆரானும்‌ ஒன்னாதார்‌ கேளாமே சொன்னக்கால்‌ 
ஆராயுமேலும்‌ பணி கேட்டு அது அன்று எனிலும்‌ 
போராது ஒழியாதே போந்திடு நீ என்றேற்கு 

கார்‌ ஆர்‌ கடல்‌ வண்ணன்‌ பின்‌ போன நெஞ்சமும்‌ 


வாராதே என்னை மறந்தது தான்‌ வல்வினையேன்‌ 


2701 ஊரார்‌ உகப்பதே ஆயினேன்‌ மற்று எனக்கு இங்கு 


2702 ஆராய்வார்‌ இல்லை அழல்வாய்‌ மெழுகு போல்‌ 


நீராய்‌ உருகும்‌ என்‌ ஆவி நெடுங்‌ கண்கள்‌ 


2703 ஊரார்‌ உறங்கிலும்‌ தான்‌ உறங்கா உத்தமன்‌ தன்‌ 


பேர்‌ ஆயினவே பிதற்றுவன்‌ பின்னையும்‌ 


2704 கார்‌ ஆர்‌ கடல்‌ போலும்‌ காமத்தர்‌ ஆயினார்‌ 


ஆரே பொல்லாமை அறிவார்‌? அது நிற்க 
ஆரானும்‌ ஆதானும்‌ அல்லள்‌ அவள்‌ காணீர்‌ 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


(30) 


(31) 


97 


வார்‌ ஆர்‌ வனமுலை வாசவதத்தை என்று 


ஆரானும்‌ சொல்லப்படுவாள்‌ அவளும்‌ தன்‌ 


2705 பேர்‌ ஆயம்‌ எல்லாம்‌ ஒழிய பெருந்‌ தெருவே 
தார்‌ ஆர்‌ தடந்தோள்‌ தளைக்‌ காலன்‌ பின்‌ போனாள்‌ 


ஊரார்‌ இகழ்ந்திடப்பட்டாளே? மற்று எனக்கு இங்கு 


2706 ஆரானும்‌ கற்பிப்பார்‌ நாயகரே? நான்‌ அவனைக்‌ 
கார்‌ ஆர்‌ திருமேனி காணும்‌ அளவும்‌ போய்‌ 

சீர்‌ ஆர்‌ திருவேங்கடமே திருக்கோவ 

லூரே மதிள்‌ கச்சி ஊரகமே பேரகமே 

பேரா மருது இறுத்தான்‌ வெளர்ளறையே வெஃகாவே 
பேர்‌ ஆலி தண்கால்‌ நறையூர்‌ திருப்புலியூர்‌ 

ஆராமம்‌ சூழ்ந்த அரங்கம்‌ கணமங்கை 


2707 கார்‌ ஆர்‌ மணி நிறக்‌ கண்ணனூர்‌ விண்ணகரம்‌ 
சீர்‌ ஆர்‌ கணபுரம்‌ சேறை திருவழுந்தூர்‌ 

கார்‌ ஆர்‌ குடந்தை கடிகை கடல்மல்லை 

ஏர்‌ ஆர்‌ பொழில்‌ சூழ்‌ இடவெந்தை நீர்மலை 

சீர்‌ ஆரும்‌ மாலிருஞ்சோலை திருமோகூர்‌ 

பாரோர்‌ புகழும்‌ வதரி வடமதுரை 


2708 ஊர்‌ ஆய எல்லாம்‌ ஒழியாமே நான்‌ அவனை 


ஓர்‌ ஆனை கொம்பு ஒசித்து ஓர்‌ ஆனை கோள்விடுத்த 
சீரானை செங்கண்‌ நெடியானை தேன்‌ துழாய்த்‌ 


தாரானை தாமரை போல்‌ கண்ணானை எண்‌ அருஞ்‌ சீர்‌ 
2709 பேர்‌ ஆயிரமும்‌ பிதற்றி பெருந்‌ தெருவே 
2710 ஊரார்‌ இகழிலும்‌ ஊராது ஒழியேன்‌ நான்‌ 


வார்‌ ஆர்‌ பூம்‌ பெண்ணை மடல்‌ 


(32) 


(33) 


(34) 


(35) 


(36) 


(37) 


(38) 


98 


22. திருமங்கையாழ்வார்‌ அருளிச்செய்த பெரிய திருமடல்‌ (2713-2790) 


2713 மன்னிய பல்‌ பொறி சேர்‌ ஆயிர வாய்‌ வாள்‌ அரவின்‌ 
சென்னி மணிக்‌ குடுமித்‌ தெய்வச்‌ சுடர்‌ நடுவுள்‌ 

மன்னி அந்‌ நாகத்து அணைமேல்‌ ஓர்‌ மா மலை போல்‌ 
மின்னும்‌ மணி மகர குண்டலங்கள்‌ வில்‌ வீச 


2714 துன்னிய தாரகையின்‌ பேர்‌ ஒளி சேர்‌ ஆகாசம்‌ 
என்னும்‌ விதானத்தின்‌ கீழால்‌ இரு சுடரை 

மன்னும்‌ விளக்கு ஆக ஏற்றி மறி கடலும்‌ 

பன்னு திரைக்‌ கவரி வீச நிலமங்கை 


2715 தன்னை முன நாள்‌ அளவிட்ட தாமரை போல்‌ 
மன்னிய சேவடியை வான்‌ இயங்கு தாரகை மீன்‌ 
என்னும்‌ மலர்ப்‌ பிணையல்‌ ஏய்ந்த மழைக்‌ கூந்தல்‌ 


தென்னன்‌ உயர்‌ பொருப்பும்‌ தெய்வ வடமலையும்‌ 


2716 என்னும்‌ இவையே முலையா வடிவு அமைந்த 
அன்ன நடைய அணங்கே அடி இணையைத்‌ 
தன்னுடைய அங்கைகளால்‌ தான்‌ தடவ தான்‌ கிடந்து ஓர்‌ 


உன்னிய யோகத்து உறக்கம்‌ தலைக்கொண்ட 


2717 பின்னை தன்‌ நாபி வலயத்துப்‌ பேர்‌ ஒளி சேர்‌ 
மன்னிய தாமரை மா மலர்‌ பூத்து அம்‌ மலர்மேல்‌ 
முன்னம்‌ திசைமுகனைத்‌ தான்‌ படைக்க மற்று அவனும்‌ 


முன்னம்‌ படைத்தனன்‌ நான்மறைகள்‌ அம்‌ மறை தான்‌ 


2718 மன்னும்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு என்று உலகில்‌ 
நல்‌ நெறி மேம்பட்டன நான்கு அன்றே? நான்கினிலும்‌ 
பின்னையது பின்னைப்‌ பெயர்தரும்‌ என்பது ஓர்‌ 


தொல்‌ நெறியை வேண்டுவார்‌ வீழ்‌ கனியும்‌ ஊழ்‌ இலையும்‌ 


2719 என்னும்‌ இவையே நுகர்ந்து உடலம்‌ தாம்‌ வருந்தி 


99 


துன்னும்‌ இலைக்‌ குரம்பைத்‌ துஞ்சியும்‌ வெம்‌ சுடரோன்‌ 
மன்னும்‌ அழல்‌ நுகர்ந்தும்‌ வண்‌ தடத்தினுள்‌ கிடந்தும்‌ 
இன்னது ஓர்‌ தன்மையராய்‌ ஈங்கு உடலம்‌ விட்டு எழுந்து 


2720 தொல்‌ நெறிக்கண்‌ சென்றார்‌ எனப்படும்‌ சொல்‌ அல்லால்‌ 


இன்னது ஓர்‌ காலத்து இனையார்‌ இது பெற்றார்‌ 
என்னவும்‌ கேட்டு அறிவது இல்லை உளது என்னில்‌ 


மன்னும்‌ கடுங்‌ கதிரோன்‌ மண்டலத்தின்‌ நல்‌ நடுவுள்‌ 


2721 அன்னது ஓர்‌ இல்லியின்‌ ஊடு போய்‌ வீடு என்னும்‌ 
தொல்‌ நெறிக்கண்‌ சென்றாரைச்‌ சொல்லுமின்கள்‌ சொல்லாதே 
அன்னதே பேசும்‌ அறிவு இல்‌ சிறு மனத்து ஆங்கு 
அன்னவரைக்‌ கற்பிப்போம்‌ யாமே அது நிற்க 


2722 முன்னம்‌ நான்‌ சொன்ன அறத்தின்‌ வழி முயன்ற 
அன்னவர்‌ தாம்‌ கண்டீர்கள்‌ ஆயிரக்‌ கண்‌ வானவர்‌ கோன்‌ 
பொன்‌ நகரம்‌ புக்கு அமரர்‌ போற்றி செப்ப பொங்கு ஒளி சேர்‌ 
கொல்‌ நவிலும்‌ கோல்‌ அரிமாத்‌ தான்‌ சுமந்த கோலம்‌ சேர்‌ 


2723 மன்னிய சிங்காசனத்தின்மேல்‌ வாள்‌ நெடுங்‌ கண்‌ 
கன்னியரால்‌ இட்ட கவரிப்‌ பொதி அவிழ்ந்து ஆங்கு 

இன்‌ இளம்‌ பூந்‌ தென்றல்‌ இயங்க மருங்கு இருந்த 

மின்‌ அனைய நுண்‌ மருங்குல்‌ மெல்‌ இயலார்‌ வெண்‌ முறுவல்‌ 


2724 முன்னம்‌ முகிழ்த்த முகிழ்‌ நிலா வந்து அரும்ப 
அன்னவர்‌ தம்‌ மான்‌ நோக்கம்‌ உண்டு ஆங்கு அணி மலர்‌ சேர்‌ 
பொன்‌ இயல்‌ கற்பகத்தின்‌ காடு உடுத்த மாடு எல்லாம்‌ 
மன்னிய மந்தாரம்‌ பூத்த மதுத்‌ திவலை 


2725 இன்‌ இசை வண்டு அமரும்‌ சோலைவாய்‌ மாலைசேர்‌ 
மன்னிய மா மயில்‌ போல்‌ கூந்தல்‌ மழைத்‌ தடங்‌ கண்‌ 

மின்‌ இடையாரோடும்‌ விளையாடி வேண்டு இடத்து 
மன்னும்‌ மணித்‌ தலத்து மாணிக்க மஞ்சரியின்‌ 


10 


11 


12 


13 


14 


100 


2726 மின்னின்‌ ஒளி சேர்‌ பளிங்கு விளிம்பு அடுத்த 
மன்னும்‌ பவளக்‌ கால்‌ செம்‌ பொன்‌ செய்‌ மண்டபத்துள்‌ 
அன்ன நடைய அரம்பையர்‌ தம்‌ கை வளர்த்த 


இன்‌ இசை யாழ்ப்‌ பாடல்‌ கேட்டு இன்புற்று இரு விசும்பில்‌ 


2727 மன்னும்‌ மழை தவழும்‌ வாள்‌ நிலா நீள்‌ மதி தோய்‌ 
மின்னின்‌ ஒளி சேர்‌ விசும்பு ஊரும்‌ மாளிகைமேல்‌ 
மன்னும்‌ மணி விளக்கை மாட்டி மழைக்‌ கண்ணார்‌ 


பன்னு விசித்திரமாப்‌ பாப்படுத்த பள்ளிமேல்‌ 


2728 துன்னிய சாலேகம்‌ சூழ்‌ கதவம்‌ தாள்‌ திறப்ப 
அன்னம்‌ உழக்க நெரிந்து உக்க வாள்‌ நீலச்‌ 
சின்ன நறுந்‌ தாது சூடி ஓர்‌ மந்தாரம்‌ 

துன்னு நறு மலரால்‌ தோள்‌ கொட்டி கற்பகத்தின்‌ 


2729 மன்னு மலர்வாய்‌ மணி வண்டு பின்தொடர 

இன்‌ இளம்‌ பூந்‌ தென்றல்‌ புகுந்து ஈங்கு இள முலைமேல்‌ 

நல்‌ நறும்‌ சந்தனச்‌ சேறு உலர்த்த தாங்கு அரும்‌ சீர்‌ 

மின்‌ இடைமேல்‌ கை வைத்து இருந்து ஏந்து இள முலைமேல்‌ 


2730 பொன்‌ அரும்பு ஆரம்‌ புலம்ப அகம்‌ குழைந்து ஆங்கு 
இன்ன உருவின்‌ இமையாத்‌ தடங்‌ கண்ணார்‌ 

அன்னவர்‌ தம்‌ மான்‌ நோக்கம்‌ உண்டு ஆங்கு அணி முறுவல்‌ 
இன்‌ அமுதம்‌ மாந்தி இருப்பர்‌ இது அன்றே 


2731 அன்ன அறத்தின்‌ பயன்‌ ஆவது ஒண்‌ பொருளும்‌ 


அன்ன திறத்ததே ஆதலால்‌ காமத்தின்‌ 
மன்னும்‌ வழிமுறையே நிற்றும்‌ நாம்‌ மான்‌ நோக்கின்‌ 


அன்ன நடையார்‌ அலர்‌ ஏச ஆடவர்மேல்‌ 


2732 மன்னும்‌ மடல்‌ ஊரார்‌ என்பது ஓர்‌ வாசகமும்‌ 


தென்‌ உரையில்‌ கேட்டு அறிவது உண்டு அதனை யாம்‌ தெளியோம்‌ 


மன்னும்‌ வட நெறியே வேண்டினோம்‌ வேண்டாதார்‌ 


தென்னன்‌ பொதியில்‌ செழுஞ்‌ சந்தனக்‌ குழம்பின்‌ 


15 


16 


17 


18 


19 


20 


21 


101 


2733 அன்னது ஓர்‌ தன்மை அறியாதார்‌ ஆயன்‌ வேய்‌ 
இன்‌ இசை ஓசைக்கு இரங்காதார்‌ மால்‌ விடையின்‌ 
மன்னும்‌ மணி புலம்ப வாடாதார்‌ பெண்ணைமேல்‌ 


பின்னும்‌ அவ்‌ அன்றில்‌ பெடை வாய்ச்‌ சிறு குரலுக்கு 


2734 உன்னி உடல்‌ உருகி நையாதார்‌ உம்பர்வாய்த்‌ 
துன்னும்‌ மதி உகுத்த தூ நிலா நீள்‌ நெருப்பில்‌ 
தம்‌ உடலம்‌ வேவத்‌ தளராதார்‌ காமவேள்‌ 


மன்னும்‌ சிலைவாய்‌ மலர்‌ வாளி கோத்து எய்ய 


2735 பொன்‌ நெடு வீதி புகாதார்‌ தம்‌ பூ அணைமேல்‌ 
சின்ன மலர்க்‌ குழலும்‌ அல்குலும்‌ மென்‌ முலையும்‌ 

இன்‌ இளவாடை தடவ தாம்‌ கண்‌ துயிலும்‌ 

பொன்‌ அனையார்‌ பின்னும்‌ திரு உறுக போர்‌ வேந்தன்‌ 


2736 தன்னுடைய தாதை பணியால்‌ அரசு ஒழிந்து 
பொன்‌ நகரம்‌ பின்னே புலம்ப வலம்கொண்டு 
மன்னும்‌ வளநாடு கைவிட்டு மாதிரங்கள்‌ 


மின்‌ உருவில்‌ விண்‌ தேர்‌ திரிந்து வெளிப்பட்டு 


2737 கல்‌ நிரைந்து தீய்ந்து கழை உடைந்து கால்‌ சுழன்று 
பின்னும்‌ திரை வயிற்றுப்‌ பேயே திரிந்து உலவா 

கொல்‌ நவிலும்‌ வெம்‌ கானத்தூடு கொடும்‌ கதிரோன்‌ 
துன்னு வெயில்‌ வறுத்த வெம்‌ பரல்மேல்‌ பஞ்சு அடியால்‌ 


2738 மன்னன்‌ இராமன்‌ பின்‌ வைதேவி என்று உரைக்கும்‌ 
அன்ன நடைய அணங்கு நடந்திலளே? 
பின்னும்‌ ௧௬ நெடுங்‌ கண்‌ செவ்‌ வாய்‌ பிணை நோக்கின்‌ 


மின்‌ அனைய நுண்‌ மருங்குல்‌ வேகவதி என்று உரைக்கும்‌ 


2739 கன்னி தன்‌ இன்‌ உயிராம்‌ காதலனைக்‌ காணாது 
தன்னுடைய முன்‌ தோன்றல்‌ கொண்டு ஏக தான்‌ சென்று ஆங்கு 
அன்னவனை நோக்காது அழித்து உரப்பி வாள்‌ அமருள்‌ 


22 


23 


24 


25 


26 


27 


102 


கல்‌ நவில்‌ தோள்‌ காளையைக்‌ கைப்பிடித்து மீண்டும்‌ போய்‌ 


2740 பொன்‌ நவிலும்‌ ஆகம்‌ புணர்ந்திலளே? பூங்‌ கங்கை 
முன்னம்‌ புனல்‌ பரக்கும்‌ நல்‌ நாடன்‌ மின்‌ ஆடும்‌ 

கொல்‌ நவிலும்‌ நீள்‌ வேல்‌ குருக்கள்‌ குல மதலை 

தன்‌ நிகர்‌ ஒன்று இல்லாத வென்றித்‌ தனஞ்சயனை 


2741 பன்னாகராயன்‌ மடப்‌ பாவை பாவை தன்‌ 

மன்னிய நாண்‌ அச்சம்‌ மடம்‌ என்று இவை அகல 
தன்னுடைய கொங்கை முகம்‌ நெரிய தான்‌ அவன்‌ தன்‌ 
பொன்‌ வரை ஆகம்‌ தழீஇக்‌ கொண்டு போய்த்‌ தனது 

2742 நல்‌ நகரம்‌ புக்கு நயந்து இனிது வாழ்ந்ததுவும்‌ 

முன்‌ உரையில்‌ கேட்டு அறிவது இல்லையே? சூழ்‌ கடலுள்‌ 
பொன்‌ நகரம்‌ செற்ற புரந்தரனோடு ஏர்‌ ஒக்கும்‌ 


மன்னவன்‌ வாணன்‌ அவுணர்க்கு வாள்‌ வேந்தன்‌ 


2743 தன்னுடைய பாவை உலகத்துத்‌ தன்‌ ஒக்கும்‌ 
கன்னியரை இல்லாத காட்சியாள்‌ தன்னுடைய 
இன்‌ உயிர்த்‌ தோழியால்‌ எம்‌ பெருமான்‌ ஈன்‌ துழாய்‌ 


மன்னு மணி வரைத்‌ தோள்‌ மாயவன்‌ பாவியேன்‌ 


2744 என்னை இது விளைத்த ஈர்‌ இரண்டு மால்‌ வரைத்‌ தோள்‌ 


மன்னவன்‌ தன்‌ காதலனை மாயத்தால்‌ கொண்டுபோய்‌ 
கன்னி தன்பால்‌ வைக்க மற்றவனோடு எத்தனை ஓர்‌ 


மன்னிய பேர்‌ இன்பம்‌ எய்தினாள்‌ மற்று இவை தான்‌ 


2745 என்னாலே கேட்டீரே ஏழைகாள்‌ என்‌ உரைக்கேன்‌? 
மன்னு மலை அரையன்‌ பொன்‌ பாவை வாள்‌ நிலா 
மின்னும்‌ அணி முறுவல்‌ செவ்‌ வாய்‌ உமை என்னும்‌ 
அன்ன நடைய அணங்கு நுடங்கு இடை சேர்‌ 


2746 பொன்‌ உடம்பு வாட புலன்‌ ஐந்தும்‌ நொந்து அகல 
தன்னுடைய கூழைச்‌ சடாபாரம்‌ தான்‌ தரித்து ஆங்கு 
அன்ன அருந்‌ தவத்தின்‌ ஊடு போய்‌ ஆயிரம்‌ தோள்‌ 


28 


29 


30 


31 


32 


33 


34 


103 


மன்னு கரதலங்கள்‌ மட்டித்து மாதிரங்கள்‌ 
மின்னி எரி வீச மேல்‌ எடுத்த சூழ்‌ கழல்‌ கால்‌ 


பொன்‌ உலகம்‌ ஏழும்‌ கடந்து உம்பர்‌ மேல்‌ சிலும்ப 


2747 மன்னு குல வரையும்‌ மாருதமும்‌ தாரகையும்‌ 
தன்னின்‌ உடனே சுழல சுழன்று ஆடும்‌ 
கொல்‌ நவிலும்‌ மூவிலை வேல்‌ கூத்தன்‌ பொடி ஆடி 


அன்னவன்‌ தன்‌ பொன்‌ அகலம்‌ சென்று ஆங்கு அணைந்திலளே? 


2748 பன்னி உரைக்குங்கால்‌ பாரதம்‌ ஆம்‌ பாவியேற்கு 


என்‌ உறு நோய்‌ யான்‌ உரைப்பக்‌ கேள்மின்‌ இரும்‌ பொழில்‌ சூழ்‌ 


மன்னும்‌ மறையோர்‌ திருநறையூர்‌ மா மலை போல்‌ 


பொன்‌ இயலும்‌ மாடக்‌ கவாடம்‌ கடந்து புக்கு 


2749 என்னுடைய கண்‌ களிப்ப நோக்கினேன்‌ நோக்குதலும்‌ 
மன்னன்‌ திரு மார்பும்‌ வாயும்‌ அடி இணையும்‌ 

பன்னு கரதலமும்‌ கண்களும்‌ பங்கயத்தின்‌ 

பொன்‌ இயல்‌ காடு ஓர்‌ மணிவரைமேல்‌ பூத்ததுபோல்‌ 


2750 மின்னி ஒளி படைப்ப வீழ்‌ நாணும்‌ தோள்‌ வளையும்‌ 
மன்னிய குண்டலமும்‌ ஆரமும்‌ நீள்‌ முடியும்‌ 

துன்னு வெயில்‌ விரித்த சூளாமணி இமைப்ப 

மன்னு மரகதக்‌ குன்றின்‌ மருங்கே ஓர்‌ 


2751 இன்‌ இள வஞ்சிக்கொடி ஒன்று நின்றதுதான்‌ 
அன்னம்‌ ஆய்‌ மான்‌ ஆய்‌ அணி மயில்‌ ஆய்‌ ஆங்கு இடையே 
மின்‌ ஆய்‌ இள வேய்‌ இரண்டு ஆய்‌ இணைச்‌ செப்பு ஆய்‌ 
முன்‌ ஆய தொண்டை ஆய்‌ கெண்டைக்‌ குலம்‌ இரண்டு ஆய்‌ 


2752 அன்ன திரு உருவம்‌ நின்றது அறியாதே 
என்னுடைய நெஞ்சும்‌ அறிவும்‌ இன வளையும்‌ 

பொன்‌ இயலும்‌ மேகலையும்‌ ஆங்கு ஒழியப்‌ போந்தேற்கு 
மன்னு மறிகடலும்‌ ஆர்க்கும்‌ மதி உகுத்த 


35 


36 


37 


38 


39 


40 


41 


42 


104 


2753 இன்‌ நிலாவின்‌ கதிரும்‌ என்‌ தனக்கே வெய்து ஆகும்‌ 
தன்னுடைய தன்மை தவிர தான்‌ என்கொலோ? 
தென்னன்‌ பொதியில்‌ செழும்‌ சந்தின்‌ தாது அளைந்து 


மன்‌ இவ்‌ உலகை மனம்‌ களிப்ப வந்து இயங்கும்‌ 


2754 இன்‌ இளம்‌ பூந்‌ தென்றலும்‌ வீசும்‌ எரி எனக்கே 
முன்னிய பெண்ணைமேல்‌ முள்‌ முளரிக்‌ கூட்டகத்து 
பின்னும்‌ அவ்‌ அன்றில்‌ பெடை வாய்ச்‌ சிறு குரலும்‌ 


என்னுடைய நெஞ்சுக்கு ஓர்‌ ஈர்‌ வாளாம்‌ என்‌ செய்கேன்‌? 


2755 கல்‌ நவில்‌ தோள்‌ காமன்‌ கருப்புச்‌ சிலை வளைய 
கொல்‌ நவிலும்‌ பூங்‌ கணைகள்‌ கோத்து பொத அணைந்து 
தன்னுடைய தோள்‌ கழிய வாங்கி தமியேன்மேல்‌ 
என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான்‌ 


2756 பின்‌ இதனைக்‌ காப்பீர்‌ தாம்‌ இல்லையே பேதையேன்‌ 


கல்‌ நவிலும்‌ காட்டகத்து ஓர்‌ வலலிக்‌ கடி மலரின்‌ 
நல்‌ நறு வாசம்‌ மற்று ஆரானும்‌ எய்தாமே 
மன்னும்‌ வறு நிலத்து வாளாங்கு உகுத்தது போல்‌ 


2757 என்னுடைய பெண்மையும்‌ என்‌ நலனும்‌ என்‌ முலையும்‌ 


மன்னும்‌ மலர்‌ மங்கை மைந்தன்‌ கணபுரத்து 


பொன்மலை போல்‌ நின்றவன்‌ தன்‌ பொன்‌ அகலம்‌ தோயாவேல்‌ 


என்‌ இவைதான்‌ வாளா? எனக்கே பொறை ஆகி 


2758 முன்‌ இருந்து மூக்கின்று மூவாமைக்‌ காப்பது ஓர்‌ 
மன்னும்‌ மருந்து அறிவீர்‌ இல்லையே? மால்‌ விடையின்‌ 
துன்னு பிடர்‌ எருத்துத்‌ தூக்குண்டு வன்‌ தொடரால்‌ 
கன்னியர்‌ கண்‌ மிளிரக்‌ கட்டுண்டு மாலைவாய்த்‌ 


2759 தன்னுடைய நா ஒழியாது ஆடும்‌ தனி மணியின்‌ 
இன்‌ இசை ஓசையும்‌ வந்து என்‌ செவி தனக்கே 
கொல்‌ நவிலும்‌ எஃகில்‌ கொடிது ஆய்‌ நெடிது ஆகும்‌ 


105 


43 


44 


45 


46 


47 


48 


என்‌ இதனைக்‌ காக்குமா? சொல்லார்‌ இது விளைத்த 


2760 மன்னன்‌ நறும்‌ துழாய்‌ வாழ்‌ மார்பன்‌ மா மதிகோள்‌ 
முன்னம்‌ விடுத்த முகில்‌ வண்ணன்‌ காயாவின்‌ 
சின்ன நறும்‌ பூந்‌ திகழ்‌ வண்ணன்‌ வண்ணம்‌ போல்‌ 


அன்ன கடலை மலை இட்டு அணை கட்டி 


2761 மன்னன்‌ இராவணனை மா மண்டு வெம்‌ சமத்துப்‌ 
பொன்‌ முடிகள்‌ பத்தும்‌ புரள சரம்‌ துரந்து 
தென்‌ உலகம்‌ ஏற்றுவித்த சேவகனை ஆயிரக்‌ கண்‌ 


மன்னவன்‌ வானமும்‌ வானவர்‌ தம்‌ பொன்‌ உலகும்‌ 


2762 தன்னுடைய தோள்‌ வலியால்‌ கைக்கொண்ட தானவனை 
பின்‌ ஓர்‌ அரி உருவம்‌ ஆகி எரி விழித்து 

கொல்‌ நவிலும்‌ வெம்‌ சமத்துக்‌ கொல்லாதே வல்லாளன்‌ 

மன்னு மணிக்‌ குஞ்சி பற்றி வர ஈர்த்து 


2763 தன்னுடைய தாள்மேல்‌ கிடாத்தி அவனுடைய 
பொன்‌ அகலம்‌ வள்‌ உகிரால்‌ போழ்ந்து புகழ்படைத்த 
மின்‌ இலங்கு ஆழிப்‌ படைத்‌ தடக்‌ கை வீரனை 

மன்னு இவ்‌ அகல்‌ இடத்தை மா முது நீர்‌ தான்‌ விழுங்க 


2764 பின்னும்‌ ஓர்‌ ஏனமாய்ப்‌ புக்கு வளை மருப்பில்‌ 
கொல்‌ நவிலும்‌ கூர்‌ நுதி வேல்‌ வைத்து எடுத்த கூத்தனை 
மன்னும்‌ வட மலையை மத்தாக மாசுணத்தால்‌ 


மின்னும்‌ இரு சுடரும்‌ விண்ணும்‌ பிறங்கு ஒளியும்‌ 


2765 தன்னினுடனே சுழல மலை திரித்து ஆங்கு 
இன்‌ அமுதம்‌ வானவரை ஊட்டி அவருடைய 
மன்னும்‌ துயர்‌ கடிந்த வள்ளலை மற்று அன்றியும்‌ 
தன்‌ உருவம்‌ ஆரும்‌ அறியாமல்‌ தான்‌ அங்கு ஓர்‌ 


2766 மன்னும்‌ குறள்‌ உருவில்‌ மாணியாய்‌ மாவலி தன்‌ 
பொன்‌ இயலும்‌ வேள்விக்கண்‌ புக்கு இருந்து போர்‌ வேந்தர்‌ 


49 


50 


51 


52 


53 


54 


௦5 


106 


மன்னை மனம்‌ கொள்ள வஞ்சித்து நெஞ்சு உருக்கி 


என்னுடைய பாதத்தால்‌ யான்‌ அளப்ப மூவடி மண்‌ 


2767 மன்னா தருக என்று வாய்‌ திறப்ப மற்று அவனும்‌ 
என்னால்‌ தரப்பட்டது என்றலுமே அத்துணைக்கண்‌ 

மின்‌ ஆர்‌ மணி முடி போய்‌ விண்‌ தடவ மேல்‌ எடுத்த 

பொன்‌ ஆர்‌ கனை கழல்‌ கால்‌ ஏழ்‌ உலகும்‌ போய்க்‌ கடந்து அங்கு 


2768 ஒன்றா அசுரர்‌ துளங்க செல நீட்டி 
மன்‌ இவ்‌ அகல்‌ இடத்தை மாவலியை வஞ்சித்து 
தன்‌ உலகம்‌ ஆக்குவித்த தாளனை தாமரைமேல்‌ 


மின்‌ இடையாள்‌ நாயகனை விண்‌ நகருள்‌ பொன்‌ மலையை 


2769 பொன்னி மணி கொழிக்கும்‌ பூங்‌ குடந்தைப்‌ போர்‌ விடையை 
தென்னன்‌ குறுங்குடியுள்‌ செம்‌ பவளக்‌ குன்றினை 
மன்னிய தண்‌ சேறை வள்ளலை மா மலர்மேல்‌ 


அன்னம்‌ துயிலும்‌ அணி நீர்‌ வயல்‌ ஆலி 


2770 என்னுடைய இன்‌ அமுதை எவ்வுள்‌ பெரு மலையை 
கன்னி மதிள்‌ சூழ்‌ கணமங்கைக்‌ கற்பகத்தை 
மின்னை இரு சுடரை வெள்ளறையுள்‌ கல்‌ அறைமேல்‌ 


பொன்னை மரகதத்தை புட்குழி எம்‌ போர்‌ ஏற்றை 


2771 மன்னும்‌ அரங்கத்து எம்‌ மா மணியை வல்லவாழ்ப்‌ 
பின்னை மணாளனை பேரில்‌ பிறப்பிலியை 
தொல்‌ நீர்க்‌ கடல்‌ கிடந்த தோளா மணிச்‌ சுடரை 


என்‌ மனத்து மாலை இடவெந்தை ஈசனை 


2772 மன்னும்‌ கடல்மல்லை மாயவனை வானவர்‌ தம்‌ 
சென்னி மணிச்‌ சுடரை தண்கால்‌ திறல்‌ வலியை 
தன்னைப்‌ பிறர்‌ அறியாத்‌ தத்துவத்தை முத்தினை 
அன்னத்தை மீனை அரியை அரு மறையை 


56 


57 


58 


59 


60 


61 


62 


107 


2773 முன்‌ இவ்‌ உலகு உண்ட மூர்த்தியை கோவலூர்‌ 
மன்னும்‌ இடைகழி எம்‌ மாயவனை பேய்‌ அலறப்‌ 
பின்னும்‌ முலை உண்ட பிள்ளையை அள்ளல்வாய்‌ 


அன்னம்‌ இரை தேர்‌ அழுந்தூர்‌ எழும்‌ சுடரை 


2774 தென்‌ தில்லைச்‌ சித்திரகூடத்து என்‌ செல்வனை 
மின்னி மழை தவழும்‌ வேங்கடத்து எம்‌ வித்த கனை 
மன்னனை மாலிருஞ்சோலை மணாளனை 


கொல்‌ நவிலும்‌ ஆழிப்‌ படையானை கோட்டியூர்‌ 


2775 அன்ன உருவின்‌ அரியை திருமெய்யத்து 
இன்‌ அமுத வெள்ளத்தை இந்தளூர்‌ அந்தணனை 
மன்னு மதிள்‌ கச்சி வேளுக்கை ஆள்‌ அரியை 


மன்னிய பாடகத்து எம்‌ மைந்தனை வெஃகாவில்‌ 


2776 உன்னிய யோகத்து உறக்கத்தை ஊரகத்துள்‌ 
அன்னவனை அட்ட புயகரத்து எம்மான்‌ ஏற்றை 
என்னை மனம்‌ கவர்ந்த ஈசனை வானவர்‌ தம்‌ 


முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை 


2777 அன்னவனை ஆதனூர்‌ ஆண்டு அளக்கும்‌ ஐயனை 


நென்னலை இன்றினை நாளையை நீர்மலைமேல்‌ 
மன்னும்‌ மறை நான்கும்‌ ஆனானை புல்லாணித்‌ 


தென்னன்‌ தமிழை வடமொழியை நாங்கூரில்‌ 


2778 மன்னும்‌ மணிமாடக்கோயில்‌ மணாளனை 
நல்‌ நீர்‌ தலைச்சங்க நாள்‌ மதியை நான்‌ வணங்கும்‌ 
கண்ணனை கண்ணபுரத்தானை தென்‌ நறையூர்‌ 


மன்னும்‌ மணிமாடக்கோயில்‌ மணாளனை 


2779 கல்‌ நவில்‌ தோள்‌ காளையைக்‌ கண்டு ஆங்குக்‌ கைதொழுது 


என்‌ நிலைமை எல்லாம்‌ அறிவித்தால்‌ எம்‌ பெருமான்‌ 
தன்‌ அருளும்‌ ஆகமும்‌ தாரானேல்‌ தன்னை நான்‌ 
மின்‌ இடையார்‌ சேரியிலும்‌ வேதியர்கள்‌ வாழ்விடத்தும்‌ 


63 


64 


65 


66 


67 


68 


69 


108 


2760 தன்‌ அடியார்‌ முன்பும்‌ தரணி முழுது ஆளும்‌ 
கொல்‌ நவிலும்‌ வேல்‌ வேந்தர்‌ கூட்டத்தும்‌ நாட்டகத்தும்‌ 
தன்‌ நிலைமை எல்லாம்‌ அறிவிப்பன்‌ தான்‌ முன நாள்‌ 


மின்‌ இடை ஆய்ச்சியர்‌ தம்‌ சேரிக்‌ களவின்கண்‌ 


2761 துன்னு படல்‌ திறந்து புக்கு தயிர்‌ வெண்ணெய்‌ 
தன்‌ வயிறு ஆர விழுங்க கொழுங்‌ கயல்‌ கண்‌ 
மன்னு மடவோர்கள்‌ பற்றி ஓர்‌ வான்‌ கயிற்றால்‌ 


பின்னும்‌ உரலோடு கட்டுண்ட பெற்றிமையும்‌ 


2782 அன்னது ஓர்‌ பூதமாய்‌ ஆயர்‌ விழவின்கண்‌ 
துன்னு சகடத்தால்‌ புக்க பெருஞ்‌ சோற்றை 


2783 முன்‌ இருந்து முற்ற தான்‌ துற்றிய தெற்றெனவும்‌ 
மன்னர்‌ பெருஞ்‌ சவையுள்‌ வாழ்‌ வேந்தர்‌ தூதனாய்த்‌ 


2784 தன்னை இகழ்ந்து உரைப்ப தான்‌ முன நாள்‌ சென்றதுவும்‌ 


மன்னு பறை கறங்க மங்கையர்‌ தம்‌ கண்‌ களிப்ப 


2785 கொல்‌ நவிலும்‌ கூத்தனாய்‌ பேர்த்தும்‌ குடம்‌ ஆடி 


என்‌ இவன்‌ என்னப்படுகின்ற ஈடறவும்‌ 


2786 தென்‌ இலங்கையாட்டி அரக்கர்‌ குலப்‌ பாவை 


மன்னன்‌ இராவணன்‌ தன்‌ நல்‌ தங்கை வாள்‌ எயிற்றுத்‌ 


2787 துன்னு சுடு சினத்துச்‌ சூர்ப்பணகா சோர்வு எய்தி 
பொன்‌ நிறம்‌ கொண்டு புலர்ந்து எழுந்த காமத்தால்‌ 


2788 தன்னை நயந்தாளைத்‌ தான்‌ முனிந்து மூக்கு அரிந்து 


மன்னிய திண்ணெனவும்‌ வாய்ந்த மலை போலும்‌ 


70 


71 


72 


[12 


74 


75 


76 


11 


78 


109 


2789 தன்‌ நிகர்‌ ஒன்று இல்லாத தாடகையை மா முனிக்கா 
தென்‌ உலகம்‌ ஏற்றுவித்த திண்‌ திறலும்‌ மற்று இவைதான்‌ 


2790 உன்னி உலவா உலகு அறிய ஊர்வன நான்‌ 
முன்னி முளைத்து எழுந்து ஓங்கி ஒளி பரந்த 
மன்னிய பூம்‌ பெண்ணை மடல்‌ 


£9 


80 


110 


